வேலும்‌ ணி துணை 
திருத்தணிகைக்‌ கந்தப்பய்யர்‌ 
பாடிய 
தணிகை வெண்பா 


(உரையுடன்‌ ] 


பதிப்பாசிரியர்‌ 
மு. சண்முகம்‌ பிள்ளை 
தமிழ்‌ விரிவுரையாளர்‌ 
திருக்குறள்‌ ஆராய்ச்சிப்‌ பகுதி 
சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌ 


வெளியிடுவோர்‌ 


தி. கி. நாராயணசாமி 
2, சீதாராம நகர்‌ 
கடலூர்‌ - 607001 
1980 விலை ரூ. 5-00 


முதற்‌ பதிப்பு-1980 


௦ டாக்டர்‌ நா. தயாளன்‌, எம்‌. டி. 


மெட்ரோ பிரிண்டர்ஸ்‌ & பேகேஜிங்‌ இண்டஸ்டிரி 
117, நெல்சன்‌ மாணிக்க முதலியார்‌ சாலை 
சென்னை-600 029, தொலைபேசி: 420345 


முகவுரை 


பிரபந்தத்‌ தலைவனும்‌ சார்பொருளும்‌ 


பிரபந்தங்களில்‌ பாடப்படும்‌ பொருள்களுள்‌ பாட்‌ 
டுடைத்தலைவன்‌ சிறப்பிடம்‌ பெறுகிறான்‌. அவனைச்‌ சார்ந்து 
அவனுக்குரிய பிற அங்கங்களையும்‌ இணைத்துச்‌ சிறப்‌ 
பித்துப்‌ பேசுவது மரபு. மலை, ஆறு, நாடு, ஊர்‌, யானை, 
குதிரை, கொடி, முரசு, தார்‌, செங்கோல்‌ என்னும்‌ பத்தும்‌ 
ஓர்‌ அரசனுக்கோ அரசனைப்‌ போன்ற தலைவனுக்கோ 
உரிய தசாங்கங்களாம்‌. இவ்வுறுப்புக்கள்‌ ஒவ்வொன்றை 
யும்‌ குறித்து ஓவ்வொரு வெண்பாவாகப்‌ பத்து வெண்பாக்‌ 
கள்‌ பாடுவதற்குத்‌ 'தசாங்கப்‌ பத்து” என்று பெயர்‌ தட்டி 
யுள்ளனர்‌. சிறப்பாகச்‌ சிவபெருமானுக்கு மாணிக்க 
வாசகர்‌ பாடிய 'திருத்தசாங்கம்‌' கருதத்தக்கது. அண்மைக்‌ 
காலத்தில்‌ மகாகவி பாரதியார்‌ ‘பாரதமாதா திருத்தசாங்கம்‌” 
இயற்றியுள்ளார்‌. உலா, தூது மூதலிய பிற வகைப்‌ பிரபந்‌ 
தங்களிலும்‌ பாட்டுடைத்‌ தலைவனுடைய தசாங்கத்தைத்‌ 
தக்க இடத்தில்‌ சேர்த்து அமைப்பது புலவர்‌ மரபு ஆகும்‌. 
ஊர்‌ வெண்பாவின்‌ பிறப்பு 

தாசங்கங்களுள்‌ ஒன்று ஊர்‌, ஊர்பற்றிய வெண்பாப்‌ 
யத்துக்கொண்டு அமைந்தால்‌ அதனை *ஊர்வெண்பா?” 
என்று குறிபபடுவர்‌ பாட்டியலார்‌. ஊரைப்பற்றிச்‌ சிறப்பிக்‌ 
கும்‌ போது அவ்வூருக்குரிய தலைவனுடைய பேரும்‌ புகழும்‌ 
உடன்‌ கலந்து வருதல்‌ இயல்பே. ஊர்‌ வெண்பா என்று 
கூறினும்‌, உண்மையில்‌ அது ஊரும்‌ பேரும்‌ உரைக்கும்‌ 
வெணபாக்களே யாம்‌. 


ஊர்‌ வெண்பா மரபு இங்ஙனமாக ஓர்‌ ஊரையும்‌ 
அவ்வூரில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ இறைவனையும்‌ -சந்தவிருத்‌ 


iv 


தங்களால்‌ பாடும்‌ துதிமாலைகள்‌ பதிகம்‌ எனப்‌ பெயர்‌ 
பெறுகின்றன; பத்து என்றும்‌ குறிப்பிடுவார்‌. தேவார, 
திருவாசக, திருவிசைப்பாப்‌ பதிகங்களும்‌ நாலாயிரத்‌. 
திவ்வியப்‌ பிரபந்தத்தில்‌ வரும்‌ திருமொழிகளும்‌ இங்குக்‌ 
கருதத்தக்கன *திருநறுங்கொண்டைப்‌ பத்தும்‌ பதிகமும்‌,” 
'தீபங்குடிப்‌ பத்து? என்பவை சைன கதோத்திரத்திரட்டுள்‌ 
உள்ளன. 


ஊர்‌ வெண்பாவின்‌ வளர்நிலை 

இந்த நிலையில்‌ பத்துக்கு மேற்பட்ட வெண்பாக்க., 
ளாலும்‌ ஓர்‌ ஊரைச்‌ சிறப்பித்துப்‌ பாடும்‌ வழக்கம்‌ ஏற்‌. 
பட்டது. பதினொராந்திருமுறைப்‌ பிரபந்தங்களுள ஒன்‌ 
முகிய நக்கீரதேவர்‌ பாடிய “ஈங்கோய்மலை எழுபது” 
என்பது எழுபது பாடல்‌ கொண்ட ஊர்‌ வெண்பா 
இலக்கியமே. 


“ஈன்ற குழவிக்கு மந்தி சிறுவரைமேல்‌ 

நான்ற நறவத்தைத்‌ தானணுகித்‌- தோன்ற 

விரலால்‌ தேன்‌ தோய்த்தூட்டும்‌ ஈங்கோயே நம்மேல்‌: 
வரலாம்நோய்‌ தீர்ப்பான்‌ மலை” 


என்பது ஈங்கோய்மலை எழுபதில்‌ உள்ள ஒன்பதாம்பாடல்‌.. 
மலையில்‌ காணும்‌ சில நிகழ்ச்சிகளை இக்‌ கவியில்‌ எடுத்‌ 
துரைத்ததோடு தலைவனின்‌ சீர்த்தியையும்‌ கவிஞர்‌ இயம்பி 
யுள்ளார்‌. இப்பிரபந்தம்‌ மலையூர்‌ பற்றியதாதலின்‌ மலை 
என்பதனோடு குன்று, வெற்பு, சிலம்பு, பொருப்பு என்னும்‌ 
அதற்குரிய வேறு பெயர்களையும்‌ ஏற்றபெற்றி நூலுள்‌ 
எடுத்தமைத்துக்‌ கொள்கிறார்‌. 


ஊர்‌ நேரிசை, ஊர்‌ இன்னிசை 


ஈங்கோய்மலை எழுபது முழுமையும்‌ நேரிசை வெண்பாக்‌ 
களாலாகியது. இது போன்றே இன்னிசை வெண்பாக்‌ 
களினாலும்‌ ஊர்ச்சிறப்புரைக்கும்‌ நூல்களும்‌ தோன்‌ றியிருத்‌. 
தல்‌ வேண்டும்‌. இவற்றைக்‌ கருத்தில்‌ கொண்டு பிரபந்த. 
இலக்கணம்‌ வகுத்தோர்‌ ஊர்‌ நேரிசை, ஊர்‌ இன்னிசை 


ப 
எனத்‌ தனித்தனிப்‌ பிரபந்தங்களாக வகைப்படுத்திக்‌ 
காட்டியுள்ளனர்‌. பாட்டுடைத்‌ தலைவனுடைய ஊரைச்‌ 
சிறப்பித்துத்‌ தொண்ணுூறேனும்‌ எழுபதேனும்‌ ஐம்பதே 
னும்‌ எவ்வகை வெண்பாவினால்‌ கவிஞன்‌ பாடுகிறானோ 
அதனை வைத்து ஊர்‌ நேரிசை, ஊர்‌ இன்னிசை என்று 
வழங்கப்படும்‌. இருவகையும்‌ கலந்து பாடுதல்‌ மரபன்று, 
பாட்டியல்‌ இலக்கண முடையார்‌ இப்பிரபந்தத்திற்குக்‌ 
காட்டிய மூவகை எண்‌ தொகையுள்‌ ஈங்கோய்மலை எழுபது 
ஒன்றே எழுபது பாடல்‌ கொண்ட ஊர்‌ நேரிசைக்குச்‌ 
சான்றாய்‌ இப்பொழுது நமக்குக்‌ கிடைப்பதாயுள்ளது. 
நூறு பாடல்களில்‌ ஊர்வெண்பா அமைதல்‌ 

இவ்வாறாகப்‌ புலவர்‌ மரபில்‌ வளர்ந்துவந்த ஊர்‌ 
வெண்பா காலப்போக்கில்‌ நூறுபாடல்களைக்கொண்டு 
அமைவதாயிற்று. திவ்யகவி பிள்ளைப்‌ பெருமாளையங்கார்‌ 
பாடிய “திருவேங்கடமாலை ஓர்‌ ஊர்‌ வெண்பா; அதிலும்‌ 
ஊர்‌ நேரிசை வெண்பா, திருவேங்கடத்‌ திருப்பதி மலை 
யாகவும்‌ உள்ளமையினால்‌ இவருடைய பாடல்களில்‌ ஊர்‌, 
மலைஎன்னும்‌ இரண்டிற்கும்‌உரிய பரியாயப்பெயர்களையும்‌ 
இரண்டிற்கும்‌ பொதுவான இடம்‌ என்பதனைக்‌ குறிக்கும்‌ 
பதங்களையும்‌ பயன்படுத்தியுள்ளார்‌. சிலம்பு, குன்று, 
வெற்பு, வரை, பொருப்பு என வருவன மலையைக்‌ குறிப்‌ 
பவை. ஊர்‌, பதி, தலம்‌ என்பன ஊரைக்‌ குறிக்கும்‌. நாடு 
என்றும்‌ ஓரிரு பாடல்களில்‌ சுட்டியுள்ளார்‌. மற்றும்‌ சேர்வு, 
சேர்பு, சார்பு, விருப்பு, வாழ்வு. காப்பு, உவப்பு, பற்று 
என்றும்‌ ஊர்‌ என்பதைக்‌ குறிப்பாகவும்‌ புலப்படுத்தியுள்‌ 
ளார்‌. மேலும்‌, இவர்‌ பின்‌ ஜம்பது பாடல்களைச்‌ சிலேடை 
கள்‌ அமையப்‌ பாடியுள்ளார்‌. இவர்‌ பாடிய எல்லாம்‌ 
இருபொருட்‌ சிலேடைகள்‌. இவ்வாறாகத்‌ திருவேங்கட 
மாலை, ஊர்‌ நேரிசையாகவும்‌ ஊர்பற்றிய சிலேடை வெண்‌ 
யாவாகவும்‌ அமைந்து விளங்குகிறது. 


vi 


ஊர்‌ வெண்பாவும்‌ சிலேடையும்‌ 


இவருக்குப்‌ பின்னர்‌ 16 ஆம்‌ நூற்றாண்டுத்‌ தொடக்க 
மாக ஊர்பற்றிய வெண்பாக்களும்‌ சிலேடை வெண்பாக்‌ 
களும்‌ நூறுபாடல்கள்‌ கொண்டனவாய்ப்‌ பலப்பல: 
தோன்றியுள்ளன. இருபொருள்‌ சிலேடை அமைப்போடு 
முப்பொருள்‌ நாற்பொருள்‌ பற்றிய சிலேடை வெண்பாக்‌. 
களையும்‌ கலந்து பாடுவாராயினர்‌, ஊரைக்குறித்து வெண்‌ 
பாவில்‌ அமைந்த இவ்வகைப்‌ பிரபந்தங்கள்‌ அண்ணாமலை 
வெண்பா, நல்லை வெண்பா, புலியூர்‌ வெண்பா, மருதூர்‌ 
வெண்பா என்றாற்போலவோ, கலைசைச்‌ சிலேடை 
வெண்‌ டா சிங்கைச்சிலேடை வெண்பா,குற்றாலச்சிலேடை 
வெண்‌ பா,நெல்லைச்‌ சிலேடைவெண்பா என்றாற்போலவோ 
ஊர்ப்‌ பெயருடன்‌ வெண்பா என்றோ சிலேடை வெண்பா 
என்றோ பெயர்பெற்று விளங்குதல்‌ காணலாம்‌. இவ்விரு. 
வகை நூல்களுக்குள்ளும்‌ ஒரு சிறு வேறுபாடு உண்டு. 
சிலேடை வெண்‌ பாவகை நூல்களில்‌ நூறு பாடல்களிலும்‌ 
சிலேடை அமைந்திருக்கும்‌. வெண்பா நூல்களில்‌ 
அவ்வாறன்றி முழுமையும்‌ சிலேடை கலவாமலும்‌ ஒரு 
பகுதி சிலேடைகளைக்‌ கொண்டும்‌ பாடப்பட்டிருத்தல்‌: 
காணலாம்‌. 


சிலேடை வெண்பாக்களின்‌ அமைப்பு 

சிலேடை வெண்பா நூல்களின்‌ அமைப்புக்‌ குறித்து 
மகாமகோபாத்தியாய டாக்டர்‌ உ. வே. சாமிநாதையர்‌ 
அவர்கள்‌ தாம்‌ பதிப்பித்துள்ள திருக்கழுக்குன்றச்‌ 
சிலேடை வெண்பா முகவுரையில்‌ தரும்‌ விளக்கங்கள்‌ 
மிகத்‌ தெளிவாக உள்ளன. ஐயரவர்களின்‌ விளக்கவுரை 
வருமாறு. 


“தமிழ்ப்‌ பீரபந்தங்களுள்‌ வெண்பாவில்‌ அமைந்த. 
நூல்கள்‌ பல்‌. பாட்டுடைத்‌ தலைவருடைய நாடு 
முதலிய பத்து அங்கங்களைச்‌ சிறப்பித்து வெண்பா 
வால்‌ பாடப்படுவனவாகத்‌ தசாங்கம்‌, சின்னப்பூ 


vii 


என்னும்‌ இரண்டு பிரபந்தங்கள்‌ உண்டு. அவ்‌ அங்‌ 
கங்களுள்‌ ஏதேனும்‌ ஒன்றைத்‌ தனியே சிறப்பித்து 
நூறு வெண்பாக்களால்‌ பாடுவதும்‌ மரபு. அவை 
அவ்‌ அப்பெயராலேயே வழங்கும்‌. ஊரைச்‌ சிறப்‌ 
பித்துப்‌ பாடுவது ஊர்‌ வெண்பா எனப்படும்‌. தலைவர்‌ 
களுடைய ஊர்களைச்‌ சிறப்பித்துப்‌ பாடப்‌ பெற்ற 
பழைய தனிச்‌ செய்யுட்கள்‌ பல உண்டு. கலம்பகத்‌ 
திற்கு உறுப்பாகவும்‌ அத்தகைய செய்யுள்‌ வரும்‌. 


“பிற்காலத்தில்‌ தலங்களைச்‌ சிறப்பித்துப்‌ பாடிய 
வித்துவான்கள்‌ பலர்‌ தாம்‌ நூல்‌ செய்யப்‌ புகுந்த தலத 
தின்‌ பெயரை இரண்டாமடி மூன்றாஞ்‌ சீரில்‌ வைத்து 
முன்‌ இரண்டடிகளில்‌ சிலேடையையும்‌ பின்‌ இரண்‌ 
டடிகளில்‌ திரிபையேனும்‌ மடக்கையேனும்‌ அமைத்து 
இயற்றிய பிரபந்தங்கள்‌ பல, அவையும்‌ ஊர்‌ 
வெண்பாக்களே யாம்‌. முதல்‌ ஐம்பது பாடல்கள்‌ 
சிலேடையின்றியும்‌ பின்‌ ஐம்பது பாடல்கள்‌ சிலேடை 
யூடனும்‌ அமைந்துள்ள நூல்கள்‌ சில. இவ்வகையில்‌ 
பின்னும்‌ வேறுபாடுள்ள நூல்கள்‌ பல உண்டு." 


சிலேடை வெண்பாக்களில்‌ திரிபும்‌ மடக்கும்‌ 

சிலேடை வெண்பாக்களில்‌ மடக்கும்‌, திரிபும்‌ 
அமையப்பாடுவது மரபாகும்‌ என்பது ஐயரவர்கள்‌ மேலே 
தந்துள்ள விளக்கத்தால்‌ தெரியவரும்‌. மடக்காவது வந்த 
சொல்லே மீண்டும்‌ அடுத்துவரும்‌ தன்மையது. சொல்‌ 
மீண்டும்‌ மடங்கிவரும்‌ தன்மையினால்‌ மடக்கு என்பது 
காரணப்‌ பெயராயிற்று. எழுத்துக்களின்‌ கூட்டம்‌ இடை 
விட்டும்‌ விடாதும்‌ பின்னும்‌ வந்து வேறு பொருள்‌ தரு 
மாயின்‌ அது மடக்கு என்று பெயர்‌ பெறும்‌ எனத்‌ தண்டி 
யலங்காரம்‌ கூறுகிறது, இதனை'யமகம்‌” என்றும்‌ மூன்னோர்‌ 
கூறுவர்‌. 


மடக்கின்‌ இயல்போடு சிறு வேறுபாடு கொண்டது 
திரிபு. முதலெழுத்து ஒழிய இரண்டு முதலான எழுத்துக்கள்‌ 


viii 


அடிதொறும்‌ ஒத்துவந்து பொருள்‌ வேறுபாட்டுடன்‌ 
அமையும்‌ செய்யுள்‌ வகையாகும்‌, *திரிபு' என்பதனைத்‌ 
தணிகை வெண்பா உரையாசிரியர்‌ “திருகு! என வழங்கி 
யுள்ளார்‌. 


“பிற்பாதி நூறு வெண்பாவிற்கும்‌ திருகு கூறுத 
லால்‌ முப்பத்திரண்டாம்‌ வெண்பா முதலாகச்‌ 
சரவணப்‌ பொய்கை முதலான தலங்களுக்குத்‌ 
திருகு கூறும்‌ முறைமையும்‌ அவ்‌ அவ்‌ வெண்பா 
தோறும்‌ காண்க? (த. வெ. 40-ன்‌ உரை). 


“நைந்து என்னும்‌ பதம்‌ நைத்து என வலிந்து 
நின்றது திருகடியாதலின்‌ சந்தவின்பம்‌ பற்றி 
யென்க”' (த. வெ. 93-ன்‌ உரை). 


“தொடை விகற்பமான திருகு வெண்பா 
நாற்பதும்‌, பகர்ந்து சொல்லப்பட்ட தனிச்சொற் 
சிலேடையும்‌ திருகும்‌ பெற்ற வெண்பா அறுபதும்‌ 
ஆக நூறு வெண்பாவாகத்‌ தணிகை வெண்‌ 
பாவைப்‌ புகன்றான்‌.” (த. வெ. 101-ன்‌ உரை). 


இவற்றால்‌ இத்‌ தணிகை வெண்பாவின்‌ நூறு பாட்டி 
லும்‌ திருகு, அதாவது திரிபு என்னும்‌ அமைப்பு உண்மை 
தெரிய வரும்‌. 


தணிகை வெண்பாவின்‌ அமைப்பு 


இங்குக்‌ குறித்த திரிபு, சிலேடை என்னும்‌ இயல்புகள்‌ 
தணிகை வெண்பாவில்‌ அமைந்திருக்கக்‌ காணலாம்‌. இத்‌ 
தணிகை வெண்பாவின்‌ முற்பகுதி சிலேடையின்றித்‌ திரிபு 
பெற்றனவாயும்‌ பிற்பகுதி சிலேடையும்‌ திரிபும்‌ கொண்ட 
வெண்‌ பாக்களாகவும்‌ காணப்படுகின்றன. முதல்‌ 40 
பாடல்கள்‌ திருகு வெண்பாவாக உள்ளன. பிற்பகுதி 60 
வெண்பாக்களும்‌ சிலேடையும்‌ திருகும்‌ பெற்றவை. 
சிலேடை வெண்பா வகையுள்ளும்‌ 38, 39, 40 ஆம்‌ பாடல்‌ 


ix 


கள்‌ ஒரு பொருள்‌ சிலேடை. இவை போன்றே ஒரு 
பொருட்‌ சிலேடைக்‌ கவிகள்‌ சில இவ்வாசிரியர்‌ இயற்றிய 
தணிகாசல புராணத்தின்‌ நாட்டுப்‌ படலத்திலும்‌ காணப்‌ 
படுகின்றன (9, 12, 13, 14. 15). ஆகவே, சிலேடை 
வெண்பாப்‌ பாடுவதில்‌ இவர்‌ பெரு விருப்புடை யராயிருந்‌ 


தார்‌ என்று கொள்ளலாம்‌. 


41 முதல்‌ 87 ஆம்‌ பாடல்‌ வரையுள்ள 47 பாடல்களில்‌ 
இரு பொருள்‌-சிலேடைகளைக்‌ காணலாம்‌. 88 முதல்‌ 97 
வரையுள்ள 10 வெண்பாக்கள்‌ முப்பொருள்‌ சிலேடை 
கொண்டவை. எஞ்சிய மூன்று வெண்பாக்களிலும்‌ (98, 99, 
100) நாற்பொருள்‌-சிலேடைசள்‌ உள. இவ்வாறு இந்நூல்‌ 
அமைந்துள்ள பாங்கினை, 


“விகற்ப நடையால்‌ தணிகை வெண்பா நாற்பானும்‌, 

பகர்ச்சிச்‌ சிலேடை அறுபானும்‌, -— அகற்சி பெறும்‌ 

ஒன்றிரண்டு மூன்றுநான்கு ஒத்தபொருள்‌ தந்து 

நன்று அறி கந்தப்ப முனி நன்கு” [உரைத்தான்‌ 
எனவரும்‌ 101 ஆம்‌ பாடல்‌ தெரிவிக்கிறது. 


சிறப்புப்‌ பாயிரம்‌ 

இந்த இறுதிப்பாடல்‌ நூலின்‌ கவித்தொகையும்‌ 
நூலாசிரியரின்‌ பெருமையும்‌ உரைக்கும்‌ சிறப்புப்‌ பாயிரம்‌ 
ஆகும்‌. இதனையும்‌ ஆசிரியர்‌ வாக்கு என்று கொண்டால்‌ 
தற்சிறப்புப்‌ பாயிரம்‌ என்னல்‌ வேண்டும்‌. நன்று அறி 
கந்தப்ப முனி என்னும்‌ சிறப்புத்‌ தொடர்களைப்‌ பார்க்கும்‌ 
போது இந்நூலினைக்‌ கற்று அனுபவித்த அவர்தம்‌ மாண 
வரோ பிறரோ இதனைப்‌ பாடியிருக்கலாம்‌ என்று எண்ண 
இடமாகிறது. ஆனால்‌ இவ்‌ ஆசிரியரே பாடிய தணிகாசல 
புராணத்தின்‌ சிறப்புப்‌ பாயிரம்‌ நூலினுள்ளாகக்‌ கடவுள்‌ 
வாழ்த்து, அவையடக்கப்‌ பகுதிகளை அடுத்து முன்றாவதாக 
வருகிறது. இப்‌ பாயிரத்திலும்‌, 


“வரமான வடமொழியில்‌ விளங்கியிடு ந்‌ தணிகைவரை 
மான்‌ மியத்தைத்‌... 

திரமான செந்தமிழாற்‌ பத்தியிற்‌ கந்தப்பமுனி 
செட்பினானே '' 


என்று வருகிறது. இதனை நோக்கும்போது தணிகை வெண்‌: 
பாவின்‌ இறுதிப்பாடலாய்‌ அமைந்த சிறப்புப்‌ பாயிரமும்‌. 
ஆசிரியர்‌ வாக்கே என்பது தெளிவாம்‌. 


கந்தப்ப முனிவர்‌ வரலாறு 


கந்தப்ப முனி இந்நூலின்‌ ஆசிரியர்‌. இவர்‌: 
இல்லறத்தை மேற்கொண்டு வாழ்ந்தவரே. இவரைக்‌ 
கந்தப்பையர்‌ என்று குறிப்பிடுவர்‌. மேலும்‌ இவருடைய 
பெயர்‌ கந்தப்ப தேசிகர்‌ எனவும்‌ வழங்கும்‌. இவர்‌ வீர 
சைவ சமயத்தைச்‌ சார்ந்தவர்‌, வீர சைவர்கள்‌ குடும்பி' 
களாயிருந்தாலும்‌ முனிவரென்றும்‌ ஐயரென்றும்‌ தேசிக 
ரென்றும்‌ வழங்கப்படுவர்‌ எனத்‌ தெரிய வருகிறது. 


கந்தப்பையர்‌ திருத்தணிகைத்‌ திருப்பதியிலே பிறந்து. 
அங்கேயே வாழ்ந்தவர்‌, மாதவச்‌ சிவஞான முனிவரின்‌ 
முதன்மை மாணவரும்‌ கவிராட்சசர்‌ என்று புகழப்‌ 
பெற்றவருமாகிய கச்சியப்ப முனிவர்‌ இவருடைய: 
ஆசிரியர்‌. இவருக்கு இரு மனைவியர்‌ வாய்த்திருந்தனர்‌ 
என்றும்‌, நெடுநாள்‌ பிள்ளைப்‌ பேறு இன்றிப்‌ பின்னர்‌ ஆண்‌: 
மக்கள்‌ இருவரை அவ்‌ இருவரும்‌ பெற்றெடுத்தார்‌ என்றும்‌ 
கூறுவர்‌. இவருடைய குமாரர்களே 19ஆம்‌ நூற்றாண்டில்‌: 
கல்வியுலகில்‌ சிறந்து விளங்கிய விசாகப்‌ பெருமாளை யரும்‌ 
சரவணப்‌ பெருமாளையரும்‌ ஆவர்‌. 


இவர்‌ மாலை, சதகம்‌, பத்து, அந்தாதி, உலா, கலம்‌: 
பகம்‌, பிள்ளைத்‌ தமிழ்‌, தாலாட்டு, அனுபூதி முதலிய பிர: 
பந்த வகைகளைத்‌ திருத்தணிகை முருகப்‌ பெருமானுக்கும்‌. 
படைத்துள்ளார்‌; தணிகாசல புராணமும்‌ இவர்‌ தந்‌. 


xi 


துள்ளார்‌. இவர்‌ பாடிய நூல்களுள்‌ பன்னிரண்டினை ஒருங்கு 
தொகுத்துத்‌ *திருத்தணிகைச்‌ சந்நிதி முறை' என்னும்‌ 
பெயரில்‌ வெளியிட்டுள்ளனர்‌. தணிகை முருகனிடம்‌ 
இவர்‌ - கொண்டுள்ள பேர்‌ ஈடுபாட்டை இவர்‌ வழங்கி' 
யுள்ள நூல்களில்‌ பரக்கக்‌ காணலாம்‌. பழமலையந்தாதி 
யுரை, செந்தில்‌ நிரோட்டக யமகவந்தாதியுரை முதலிய. 
வாகப்‌ பல உரை நூல்களும்‌ இவரால்‌ செய்யப்‌: 
பட்டுள்ளன. 


தணிகை வெண்பாமாலை 


திருத்தணிகைச்‌ சிலேடை வெண்பா என்னும்‌ பெயரில்‌. 
கந்தப்பய்யர்‌ செய்த தணிகை வெண்பா என்னும்‌ இந்தால்‌ 
அட்சய ஆண்டில்‌ (1867) அச்சிடப்பட்டதாகத்‌ தெரிய 
வருகிறது. இந்த அச்சுப்பிரதியைக்‌ குறித்துக்‌ காஞ்சீபுரம்‌ 
திரு. ச. சிவஸ்வாமி தேசிகர்‌ என்னும்‌ பெரியார்‌ வித்து. 
வான்‌ அம்பை சங்கரனாருக்கு 6-3-1970 ஆம்‌ நாள்‌ எழுதிய 
கடிதத்தால்‌ சில உண்மைகள்‌ புலனாகின்றன, அச்சுப்‌ 
புத்தகத்தின்‌ இறுதியில்‌ (விகற்ப நடையால்‌ தணிகை” 
எனத்‌ தொடங்கும்‌ 101 ஆம்‌ பாடலின்‌ கீழ்‌ 'திருத்தணிகைக்‌ 
கந்தப்பய்யர்‌ செய்த திருத்தணிகைச்‌ சிலேடை வெண்பா 
மாலை முற்றும்‌” என்னும்‌ குறிப்பு உள்ளமை தெரியவரு. 
கிறது. ஆதலால்‌ இந்நூலுக்குத்‌ *திருத்தணிகைச்‌ சிலேடை 
வொண்பா மாலை” என்னும்‌ பெயர்வழக்கும்‌ உண்டு. 
என்பது தெரியவரும்‌. 


காப்புச்‌ செய்யுளில்‌ நூலாசிரியர்‌, ‘வேலன்‌ திருத்‌ 
தணிகை வெண்‌ பாவின்‌ மாலையை” என்று குறிப்பிட்டுள்ள 
மையால்‌, ‘தணிகை வெண்பாமாலை” என்னும்‌ பெயரே 
ஆசிரியர்‌ கருதிய பெயராகக்‌ கொள்ள இடமூண்டு. 1867 
ஆம்‌ ஆண்டு வெளிவந்த இந்நூலின்‌ அச்சுப்பிரதியைப்‌ 
பல இடங்களிலும்‌ மிக முயன்று தேடியும்‌ கிட்டவில்லை. 
திரு. தேசிகர்‌ அவர்களின்‌ கடிதத்திலிருந்து இது மூலம்‌ 
மட்டும்‌ அச்சிடப்‌ பெற்ற நூலாதல்‌ வேண்டும்‌ என்பது 
தெளிவாகிறது. 


xii 


காந்தப்பய்யருடைய நூல்களைக்‌ குறித்து 1867 ஆம்‌ 
ஆண்டு வெளியிடப்‌ பெற்ற இந்‌ நூலில்‌ காணப்படும்‌ 
குறிப்புகளால்‌ வரலாற்றுச்‌ செய்திகள்‌ சில தெரியவருகின்‌ 
முன. அக்‌ குறிப்பு வருமாறு: 


““கந்தப்பய்யர்‌ செய்த புத்தகங்கள்‌ 


திருத்தணிகையுலா 

டை சந்நிதிமுறை 

கே ஸ்தலபுராணம்‌ 

ஷை வேலாயுத்சதகம்‌ 

டை பிள்ளைத்தமிழ்‌ 

ஷே கலம்பகம்‌ . 

டை சிலேடை வெண்பா 

டை தயாநிதிமாலை 

ஷே மலை வெண்பா 

கே வெண்பா அந்தாதி 

டை யமக அந்தாதி 

டை முருகர்‌ தாலாட்டு 

டை அநுபூதி 

டை ஐங்கரமாலை 

மடை வேற்பத்து 
சீர்பாதப்பத்து 
சேவற்பத்து 
மயிற்பத்து 
தணிகைமலைப்‌ பத்து 
முருகக்‌ கடவுளுக்கும்‌ திருமாலுக்கும்‌ 

சிலேடையந்தாதி 
அபிஷேகமாலை யுரை 
பழமலையந்தாதி யுரை 
திருச்‌ செந்தில்‌ நிரோட்டக யமக 
அத்தாதியுரை 
பொன்வண்ணத்‌ தந்தாதி யுரை 


xiii 


இவைகளை டே ஐயர்‌ குமாரராகிய தி. விசாகப்‌: 

பெருமாளையர்‌ அவர்களைக்‌ கொண்டு பரிசோதிப்பித்து. 
அச்சிற்‌ பதிப்பிக்கின்றனன்‌. 
இங்ஙனம்‌, 

சி. செங்கல்வராய முதலியார்‌ 

வேண்டியவர்கள்‌ சென்ன பட்டணத்துள்‌ தங்க. 

சாலைத்‌ தெருவில்‌ சுமைதாங்கிக்‌ கெதிர்‌ வீடாகிய: 

89-வது கதவிலக்க முள்ள வீட்டிலிருக்கும்‌ வேலூர்‌ 

குமாரசாமி ஐயரிடத்திலும்‌ தங்கசாலைக்குப்‌ பின்பு. 

காளத்தி பெருமாள்‌ முதலியார்‌ தெருவில்‌ 4.நெ. 

'கதவிலக்கமுள்ள வீட்டிலும்‌ வாங்கிக்‌ கொள்ளலாம்‌.” 


மேலே கண்ட குறிப்புகளால்‌ திரு. சி. செங்கல்வராய 
முதலியார்‌ சிலேடை வெண்பா நூலை அச்சிட்டவர்‌ என்பது. 
தெரியவரும்‌. நூலாசிரியரின்‌ குமாரராகிய விசாகப்‌ பெரு 
மாளையர்‌ அக்காலத்து வாழ்ந்துவந்தார்‌ என்பதும்‌ புலப்‌ 
படுகிறது. நூலை எங்கே பெற்றுக்‌ கொள்ளலாம்‌ எனக்‌. 
கிடைக்கும்‌ இடம்‌ சுட்டும்‌ அந்நாளைய முறைமையும்‌. 
வெளிப்படுகிறது. 


உரையின்‌ தன்மை 


தணிகை வெண்பாவிற்குத்‌ தமிழ்ப்‌ புலவர்‌ ஒருவர்‌ 
உரை எழுதியுள்ளார்‌. உரையாசிரியரின்‌ பெயர்‌ ஏட்டுப்‌ 
பிரதியில்‌ குறிக்கப்படவில்லை; வேறு குறிப்புக்களும்‌ இவ: 
ரைப்‌ பற்றித்‌ தெரியவில்லை. பல நூல்களுக்கு உரை 
வரைந்த இந்நூலாசிரியராலோ இவர்தம்‌ குமாரர்களுள்‌ ஒரு. 
வராலோ இந்நூலின்‌ உரை இயற்றப்பட்டிருக்கவேண்டும்‌. 
எனவும்‌ ஊகிக்க இடமுண்டு. 


தணிகை வெண்பா நூலின்‌ உரை பதவுரையாயும்‌. 
இடையிடையே சிற்சில இடங்களில்‌ பொழிப்புரை கலந்த 
தாயும்‌ காணப்படுகிறது. சிற்சில பாடல்களுக்குச்‌ சொற்‌ 


xiv 


பொருள்‌ நயங்களை விளக்கும்‌ சிறப்புக்‌ குறிப்புக்கள்‌ தந்‌ 
துள்ளார்‌. பாடலின்‌ பொருள்‌ விளக்கத்திற்கு இன்றியமை 
யாத இலக்கணவிளக்கங்களும்‌ சேர்த்துள்ளார்‌.இவ்‌ உரை 
யாசிரியரின்‌ நடை மிக எளிமையாயுள்ளது. வழக்குச்‌ 
சொற்களையும்‌ தொடர்களையும்‌ மிகுதியாய்ப்‌ பயன்‌ படுத்தி 
யுள்ளார்‌. சிலேடைப்‌ பொருள்களை இவர்‌ விளக்கும்‌ 
பாங்கு மிகச்‌ சிறப்பாக அமைந்துள்ளது. தணிகை வெண்‌ 
பாவின்‌ பொருள்‌ நயங்களையும்‌ கவிதை மாண்பையும்‌ 
கண்டு மகிழ்வதற்கு இந்த உரை மிகவும்‌ உறுதுணையாய்‌ 
உள்ளது. 


'நூலின்‌ மூலப்பிரதியும்‌ வெளிவந்த வரலாறும்‌ 


தணிகை வெண்பாவின்‌ உரையுடன்‌ கூடிய ஏடு, 88- 
வேலம்பாளையம்‌ பெரும்புலவர்‌ வே. ரா. தெய்வசிகாமணிக்‌ 
கவுண்டர்‌ அவர்கள்‌ தொகுத்த சுவடிகளுள்‌ ஒன்றாகும்‌. 
இந்த நாலையும்‌ உரையையும்‌ வாசித்து மகிழ்ந்த புலவரவர்‌ 
கள்‌ ஒரு சிறப்புக்‌ கட்டுரையைச்‌ சைவ சித்தாந்த மகா 
சமாஜம்‌ நடத்திவரும்‌ 'சித்தாந்தம்‌” பத்திரிகையில்‌ வெளி 
யிட்டார்கள்‌ (1970 சித்தாந்தம்‌, மலர்‌ 43, இதழ்‌ 6, பக்‌: 
168) அதனைப்‌ படித்து மகிழ்ந்த அன்பர்கள்‌ நூலையும்‌ 
உரையையும்‌ சித்தாந்தத்தில்‌ முழுமையாய்‌ வெளியிட 
விரும்பிக்‌ கேட்டுக்‌ கொண்டனர்‌. சமாஜ அன்பர்களின்‌ 
விருப்பத்திற்கு இணங்கப்‌ பெரும்‌ புலவர்‌ வே. ரா, தெய்வ 
சிகாமணிக்‌ கவுண்டர்‌ அவர்கள்‌ ஏடுபார்த்து எழுதிச்‌ “சித்‌ 
தாந்தத்தில்‌” தொடர்ந்து வெளியிட்டு வரலானார்கள்‌. [1971 
மலர்‌ 44, இதழ்‌ 7 முதல்‌(பக்‌. 183)11 வரை(பக்‌.312)] முதல்‌ 
$5பாடல்கள்‌ வரை இப்பத்திரிகையில்‌ வெளியாகியுள்ளது. 
காஞ்சிபுரத்திலிருந்தசிவசாமிதேசிகர்‌ இந்நூல்‌ஏற்‌ கெனவே 
அச்சாகியிருப்பதாகச்‌ சமாஜத்திற்குத்‌ தெரிவித்திருந்த 
கடிதச்‌ செய்தி புலவர்‌ அவர்களின்‌ காதுக்கு எட்டியது. 
அதன்பின்‌ தொடர்ந்து பிரதி எழுவதில்‌ பெரும்புலவர்‌ 
அவர்கள்‌ ஊக்கம்‌ கொள்ளவில்லை, ஆகவே, சித்தாந்தத்‌ 
தில்‌ தொடர்ந்து இந்நூலுரை வெளிவரவில்லை. 77 பாடல்‌ 


௯4 


கள்‌ வரையில்‌ புலவரவர்கள்‌ முன்பு எழுதியனுப்பியிருந்த 
கையெழுத்துப்‌ பிரதி சமாஜ அன்பர்‌ புலவர்‌ அம்பை சங்‌ 
கரனாரிடமிருந்து கிடைத்தது. எஞ்சிய பகுதிகளை மாண்பு 
மிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செங்கோட்டு 
வேலனார்‌ அவர்களின்‌ தூண்டுதலால்‌, இப்பொழுது புலவ 
ரவர்களின்‌ ஏடுகள்‌ பாதுகாக்கப்பட்டு வரும்‌ பேரூர்ச்‌ 
சாந்தலிங்க அடிகளார்‌ தமிழ்க்‌ கல்லூரியிலிருந்து எழுதி 
உதவினர்‌. இவ்வாறாகத்‌ தணிகை வெண்டா உரைநூல்‌ 
முற்றுமாய்‌ இப்பொழுது வெளிவருவதற்குத்‌ துணை 
நின றவை. பெரும்புலவர்‌ அவர்களின்‌ பெருமுயற்சியும்‌ 
மற்றும்‌ தமிழன்‌ பர்களின்‌ ஓத்துழைப்புமே யாகுப; தமிழ்த்‌ 
தொண்டு ஒன்றையே பெரும்‌ பேறாகக்‌ கருதி இந்த 
அரிய நூலினைப்‌ போற்றித்‌ தந்த இந்த அன்பர்களுக்குத்‌ 
தமிழுலகம்‌ என்றும்‌ நன்றி செலுத்தும்‌ கடப்பாடுடையது, 
தணிகை வெண்பா உரை நூல்‌ முழுமையும்‌ அச்சில்‌ இப்‌ 
பொழுதுதான்‌ முதல்‌ முறையாக வெளிவருகிறது. 


தி. கி. நாராயணசாமி நாயடு அவர்களின்‌ தமிழ்ப்பணி 


தமிழ்ப்‌ பெரியார்‌ பலருடனும்‌ இளமை முதலே 
தொடர்பு கொண்டவரும்‌, தமிழைக்‌ கற்று அனுபவித்து 
எந்நாளும்‌ மகிழ்பவரும்‌, தமிழ்‌ நூல்கள்‌ பலவற்றைப்‌ 
பதிப்பிப்பதற்குத்‌ துணை நின்றவரும்‌ ஆகிய கடலூர்த்‌ 
தமிழ்ப்‌ புரவலர்‌ தி. கி. நாராயணசாமி நாய்டு அவர்கள்‌ 
சமய நூல்களைப்‌ பொதுமக்களும்‌ வாசிதது மகிழும்‌ 
வண்ணம்‌ புதுமுறையில்‌ தொகுத்துப்‌ பல வெளியீடுகளைத்‌ 
தமிழுலகிற்குத்‌ தந்துள்ளார்கள்‌. பன்னிரு திருமுறை முத 
லாக இவர்கள்‌ வெளியிட்ட தோத்திர சாத்திர நூல்கள்‌ 
45-க்கும்‌ மேற்பட உள்ளன. அவர்கள்‌ இப்பொழுது தம்‌ 
74ஆம்‌ வயதில்‌, நூறாண்டுகளுக்குமுன்‌ (1880) முதன்முதல்‌ 
பதிப்பித்த திருத்தணிகைச்‌ சந்நிதி முறைத்‌ தொகுப்பை 
இப்பொழுது அச்சிட்டு முற்றுவித்துள்ளார்கள்‌. எல்லாருக்‌ 
கும்‌ பயன்படும்‌ வகையில்‌ சொற்பிரிப்பு முறையில்‌ தெளி 


xvi 


வற அமைந்த புதுமுறைப்‌ பதிப்பாக அந்நூல்‌ வெளி வரு. 
கிறது. 


சந்நிதி முறையோடு கழ்தப்பையர்‌ பாடிய தணிகாசல 
அனுபூதி, முருகர்‌ தாலாட்டு, தணிகை வெண்பா முதலிய 
நூல்களையும்‌ அரிதின்‌ தேடி வெளியிட அவாக்‌ கொண்டுள்‌ 
ளார்கள்‌. அதன்‌ விளைவாகவே இத்‌ தணிகை வெண்பா 
உரைநால்‌ தனி நூலாக, இப்பொழுது வெளியிடப்படு 
கிறது. 


இவ்‌ வெளியீடுகளுக்காக அவர்கள்‌ எடுத்துக்‌ 
கொண்ட பெருமுயற்சியும்‌ பேருழைப்பும்‌ பெரிதும்‌ 
போற்றத்‌ தக்கது. அவர்களுடைய அயராத உழைப்பின்‌ 
காரணமாக வெளிவரும்‌ இந்நூலைத்‌ தமிழுலகம்‌ பெற்றுப்‌ 
பெருமகிழ்வெய்துவதாக, திருமிகு நாயடு அவர்களின்‌ 
தமிழ்த்தொண்டு நன்றியுடன்‌ என்றும்‌ போற்றத்‌ தக்க 
பெருந்தொண்டாகும்‌. அவர்களுக்குத்‌ தமிழன்பர்களின்‌ 
நன்றியும்‌ வணக்கமும்‌ என்றும்‌ உரியவாகும்‌. செல்வம்‌ 
படைத்த செம்மனத்‌ தமிழன்பர்கள்‌ இவர்களைப்‌ பின்‌ 
பற்றித்‌ தொண்டாற்ற முன்வருவார்களாக! திருத்தணிகை 
முருகன்‌ அருள்‌ துணை செய்வதாக, 


ன்னை மு. சண்முகம்‌ பிள்ளை 
தைப்பூசம்‌ 31-1-1980 


தணிகை வெண்பா 


காப்பு 
காலை வணங்கா விரிஞ்சன்‌ காலில்‌ தளை பூட்டும்‌ 
வேலன்‌ திருத்தணிகை வெண்பாவின்‌ -- மாலையை, என்‌ 
நா விரிக்க, பேதம்தான்‌ நண்ணாது, எண்‌ இந்திரன்‌ பூங்‌- 
கா விரிக்கு அப்பே தந்தான்‌ காப்பு, 


என்றது--காலை வணங்கா விரிஞ்சன்‌ - தனது திருவடியை 
நமஸ்கரியாமல்‌ சிறு குழவி என்று இகழ்ந்து போகின்ற 
பிரமனது, காலில்‌ தளை பூட்டும்‌ வேலன்‌ - காலிலே விலங்‌ 
கிட்டுக்‌ குட்டிச்‌ சிறையிலே போட்ட வேலாயுதத்தைப்‌ 
படைத்த ஆறுமுகவன்‌ தலமாகிய, திருத்தணிகைவெண்பா 
வின்‌ மாலையை- அழகிய தணிகை வெண்பா என்னும்‌ 
இன்பத்தைக்‌ கொடுக்கின்ற மாலையாகிய கோவையை 
என்‌ நா விரிக்க-எனது நாவினாலே விரித்துப்‌ பாட, பேதம்‌ 
தான்‌ நண்ணாது-இலக்கணப்‌ பழுதுகளான குற்ற வேறு 
பாடுகள்‌ பத்தும்‌ வந்தடையமாட்டாது. அதென்ன 
வென்றால்‌, எண்‌ இந்திரன்‌-தன்னை நினைந்து வேண்டிக்‌ 
கொண்ட புரந்தரனது, பூங்கா விரிக்கு-சீர்காழியில்‌ வைத்த 
நந்தனவனத்தினது விரிவுக்கு நீர்‌ இல்லாத காலத்து, 
அப்பே தந்தான்‌-சலத்தைக்‌ காவேரியாறாகத்‌ தந்து 
ரட்சித்த கணபதியானவன்‌, காப்பு-இதற்குச்‌ காப்‌ 
பாகையால்‌ என்றவாறு. * 


காப்பு முற்றும்‌ 


* ஏடுகளில்‌ மூலமும்‌ உரையும்‌ வேறுபடுத்திக்‌ காட்ட உரைத்‌ தொடக்கத்‌ 
தில்‌ “என்றது' என்று தொடங்கி முடிவில்‌ 'என்றவாறு' என அமைத்தல்‌ 
மரபு. இக்காப்புச்‌ செய்யுளிற்‌ போலவே பிற பாடல்களிலும்‌ காணப்படும்‌, 
அச்சில்‌ மூலமும்‌ உரையும்‌ தனித்தனிப்‌ பிரித்துத்‌ தரு ன்‌ றநிலையில்‌ இக்‌ 
குறிப்பு வேண்டாவன்றே ? அதலால்‌ பிறபாடல்களில்‌ இவை நீக்கப்‌ 
பட்டுள்ளன. 


நூல்‌ 


1. கார்‌ அணி மால்‌, வேதனும்‌, முன்‌ காணரும்‌ பேரின்பு 
[எனக்கு இத்‌ 
தாரணியில்‌ ஈயும்‌ தணிகையே -- போர்‌ அணி கொள்‌ 
அஞ்ஞான சத்திதரனாம்‌ சூரனைச்‌ செகுத்த 
மெஞ்ஞான சத்திதரன்‌ வீடு, 


கார்‌-மேகம்‌ போன்ற, அணி- அழகையுடைய, மால்‌ 
விஷ்ணுவும்‌, வேதனும்‌-பிரமாவும்‌, முன்‌ காணரும்‌-முன்‌ பு 
காணுதற்கு அருமையான, பேரின்பு-பேரின்பமான சிவ 
சாயுச்சியத்தை, எனக்கு-நாயேனுக்கு, இத்‌ தாரணியில்‌- 
பூலோகத்திலே, ஈயும்‌-கொடுத்து ரட்சிக்கும்‌, தணிகையே- 
தணிகை என்னும்‌ திருத்தலமே, போர்‌ அணி கொள்‌- 
உயுத்தங்களைச்‌ செய்யும்‌ சேனைகளை மிகவும்‌ கணக்கில்‌ 
லாமல்‌ படைத்த, அஞ்ஞான சத்திதரனாம்‌- அஞ்ஞான 
மாகிய மாயா சக்தியின்‌ வலிமையைத்‌ தரித்திருந்தவனாகி 
அழிவில்லாதிருந்த, சூரனைச்‌ செகுத்த-சூரபன்மனை வேலி 
னால்‌ அட்டவனாகிய, மெஞ்ஞான சத்திதரன்‌ வீடு- 
உண்மைப்‌ பெயரான ஞானசத்திதரன்‌ இருக்கும்‌ வீடு. (1) 


2. அன்னம்‌, தனி வீடு அடியார்க்கு ஒருங்கு உதவித்‌ 
தன்னந்‌ தனியாம்‌ தணிகையே _ பொன்னுலகக்‌ 
கைமாப்‌ பிடிக்கு ஏற்றார்‌, காட்டில்‌ எம்‌ பிராட்டி இடும்‌ 
கை மாப்பிடிக்கு ஏற்றார்‌ காப்பு, 


அன்னம்‌-இம்மையிலே பசிக்கு அன்னமும்‌ வஸ்திரமும்‌, 
தனி-ஒப்பற்ற, வீடு-மோட்சமும்‌, அடியார்க்கு-தன்னை 
வணங்கும்‌ அடியவர்களுக்கு, ஒருங்கு உதவி-ஏகமாய்க்‌ 
கொடுத்து, தன்னிந்தனியாம்‌ தணிகையே-பூலோகத்தில்‌ 
தனக்குத்தானே நிகரான தணிகாசலமே, பொன்னுலக- 
தெய்வலோகத்திலே அவதரித்த, கைமா-வெள்ளையானை 
அளித்த, பிடிக்கு ஏற்றார்‌- பெட்டையானை போன்ற 
நடையை யுடைய தெய்வயானையம்மைக்கு இசைந்த 


தணிகை வெண்பா 3 


அழகுடையவர்‌, காட்டில்‌-கானகத்திலே, எம்பிராட்டி- 
தினைப்புனங்‌ காத்திருந்த எனது தாயாகிய வள்ளியம்மை, 
இடும்‌-கொடுக்கப்பட்ட, கைஃதமது கரங்களை, மாப்‌ 
பிடிக்கு-தினைப்பிண்டியான ஒருபிடி மாவுக்கு, ஏற்றார்‌- 
ஏற்று வாங்கினவர்‌, காப்பு-எந்நாளும்‌ காப்பது. 


இதனுள்‌ கைமாப்பிடிக்கு ஏற்றார்‌ என்னும்‌ தொடரில்‌ 
மாப்பிடி என்பதனைப்‌ பிடிமா என்றும்‌ கை என்பதனோடு 
ஏற்றார்‌ எனவும்‌ மாறிக்‌ கூட்டிக்‌ கை யேற்றார்‌ என்று 
உரைத்துக்‌ கொள்க. (2) 


3. நீர்‌, அழல்‌, கால்‌, வாள்‌ அரவான்‌, நீள்‌ விலங்கு 
[சோரர்களால்‌ 
சாரும்‌ இடர்‌ தீர்க்கும்‌ தணிகையே - போரில்‌ 
கழுகு அணியாகத்‌ தன்‌ கதிர்வேல்‌ எறிந்தான்‌ 
புழுகு அணி ஆகத்தன்‌ பொருப்பு. 


நீர்‌-ஆற்றுவெள்ள நீராலும்‌ சரீரத்தில்‌ நீரிழிவாலும்‌ 
வரும்‌ இடரும்‌, அழல்‌-உதராக்கினியாலும்‌ வீடுபற்றுதல்‌ 
முதலிய அக்கினியாலும்‌ வரும்‌ இடரும்‌, கால்‌ஃபெருங்‌ 
காற்றினாலும்‌ தேகத்திலுண் டான வாத நோயாலும்‌ வரும்‌ 
இடரும்‌, வாள்‌-ஒளி பொருந்திய, அரவான்‌ஃபாம்பு முத 
லிய விஷங்களால்‌ வரும்‌ இடரும்‌, நீள்‌-மிகுதியான,விலங்கு- 
காட்டிலுள்ள துட்டமிருகங்களினான்‌ வரும்‌ இடரும்‌, 
சோரர்களால்‌ சாரும்‌ இடர்‌-திருடர்களால்‌ வரும்‌ இடரும்‌, 
தீர்க்கும்‌ தணிகையே-ஒரு கால்‌ நினைத்த அளவில்‌ தீர்த்து 
இரட்சிக்கும்‌ தணிகையாகிய தலமே. போரில்‌- அரக்கரைப்‌ 
பொருது அழித்த உயுத்த களத்திலே, கழுகு-பருந்துகள்‌, 
அணியாக-மாங்கிசங்களைப்‌ பொசிக்க வேண்டிப்‌ பந்தி 
பந்தியாய்‌ வந்து சூழும்படி, தன்‌-தன்னுடைய, கதிர்‌-கிர 
ண த்தையுடைய, வேல்‌ எறிந்தான்‌-வேலாயுதத்தைச்‌ சூர 
பன்மன்மேல்‌ ஏவினவன்‌ (ஆகிய), புழுகு அணீஃபுழுகு 


4 கந்தப்பய்யர்‌ 


சவ்வாது தரித்த, ஆகத்தன்‌-திருமேனியுடைய முருகனது, 
பொருப்பு-மலை, 


இடர்‌ என்பது கடைநிலைத்‌ தீபம்‌, (3) 


4. பேய்‌, ஊமை, பங்கு, வெதிர்‌, பித்தம்‌, குருடு, கயம்‌, 
சாய்‌ கூனும்‌ நீக்கும்‌ தணிகையே -- மாயை 
மறப்பா வைகாது, அலின்‌ நான்‌ வாடாமல்‌ காத்தான்‌ 
குறப்பாவை காதலினான்‌ குன்று, 


பேய்‌-பேயினால்‌ வரும்‌ துன்பமும்‌, ஊமை-வாய்‌ பேசாமை 
யான்‌ வரும்‌ துன்பமும்‌, பங்கு-கால்‌ கை முடமான துன்ப 
மும்‌, வெதிர்‌-காது செவிடான துன்பமும்‌, பித்தம்‌-பயித்திய 
ரோகமும்‌, குருடு-பிறவிக்‌ குருடான துன்பமும்‌, கயம்‌- 
குட்டரோக முதலிய ரோகமும்‌, சாய்‌ கூனும்‌- வளைந்த 
கூனுடம்பும்‌,நீக்கும்‌-தன்னை நினைத்தவருக்கு நீக்கியருளும்‌, 
தணிகையே-தணிகை என்னும்‌ தலமே, மாயை மறப்பாக 
வைகாது-மகா மாயையினாலே தன்னை மறந்து உலக 
வாழ்விலே இராமலும்‌, ௮(ல்‌)லின்‌- இருளுருவான ஆணவத்‌ 
தினால்‌, நான்‌- அடியேன்‌, வாடாமல்‌-மனம்‌ வாடிப்‌ பிறவி 
யில்‌ அழுந்தாமலும்‌, காத்தான்‌-இரட்சித்தவன்‌ (ஆகிய), 
குறப்பாவை-வள்ளியம்மனிடத்திலே, காதலினான்‌-மிகுந்த 
ஆசையுடையவனது, குன்று-குன்றாகிய வெற்பு. 


நீக்கும்‌ என்றதனால்‌ துன்பம்‌ வருவித்து உரைக்கப்‌ 
பட்டது. (4) 


5, கண்டவரை, விண்டவரை, கற்றவரை, உற்றவரைத்‌ 
தண்டதரன்‌ தீண்டாத்‌ தணிகையே--கொண்ட பணம்‌ 
காட்டிவரும்‌ பன்னகத்‌ தார்‌ காதலித்தார்‌ புத்திரனார்‌ 
ஆட்டு இவரும்‌ பல்நகத்தார்‌ ஆர்வு. 


கண்டவரை-தன்னைத்‌ தரிசித்தபேரையும்‌ விண்டவரைஃ 
தன்னை வாயினால்‌ தோத்திரம்‌ பண்ணின பேரையும்‌, 


தணிகை வெண்பா ௮ 


கற்றவரை-தனது கீர்த்தியைக்‌ கற்கின்‌ ற பேரையும்‌, உற்ற 
வரை-தன்னிட.த்தில்‌ வாசம்‌ பண்ணின பேரையும்‌, தண்ட 
தரன்‌ தீண்டா-இயமன்‌ தீண்டிப்‌ பிடிக்கக்‌ கூடாத” 
தணிகையே-தணிகை என்னும்‌ தலமே, கொண்ட பணம்‌ 
காட்டிவரும்‌-தான்‌ கொண்டிருந்த படத்தைக்‌ காட்டி 
வரப்பட்ட, பன்னகத்‌ தார்‌-சற்ப மாலையை, காதலித்தார்‌. 
ஆசைப்பட்டு அணிந்த பரமனார்‌ அருளிய, புத்திரனார்‌- 
மைந்தரானவர்‌ (ஆகிய), ஆட்டு இவரும்‌-ஆட்டுக்கடா 
வின்‌ மேல்‌ ஏறும்‌, பல்‌ நகத்தார்‌-பலமலை தோறும்‌ வாழும்‌ 
முருகர்‌, ஆர்வு-ஆசை நிறைந்திருப்பது, (5) 


6. முப்போதும்‌ பைங்குவளை முப்‌ போதும்‌ பூஞ்சுனையில்‌ 
தப்பாது பூக்கும்‌ தணிகையே--அப்போது, 
வேர்‌ அற வேறு ஒட்டார்‌ மிகும்‌ தலை, கை, கால்கள்‌ 


| பலி ர (அற, 
கூர்‌ அற வேல்‌ தொட்டார்‌ குடி. 


முப்போதும்‌-நித்தமும்‌, காலை நண்பகல்‌ மாலை என்னும்‌ 
மூன்றுகாலமும்‌, பைங்குவளை- நீலோற்பலம்‌, முப்‌ போதும்‌- 
மூன்று புஷ்பமும்‌, பூஞ்‌ சுனையில்‌- அழகிய இந்திர தீர்த்தத்‌ 
திலே, தப்பாது-பிசகாது, பூக்கும்‌-இந்தக்‌ கலியுகத்திலே 
தெய்விகமாகப்‌ பூக்கும்‌, தணிகையே-தணிகாசலமே 
அப்போது-சூரன்‌ சண்டையிலே, வேர்‌ அற-ராட்சத வமிசம்‌ 
அற்றுப்போக,வேறுஃவேறுவேறாக,ஒஓட்டார்‌-சத்துருக்களது 
மிகும்‌-மிகுதியான, தலை-சிரங்களும்‌, கைஃகரங்களும்‌ 
கால்கள்‌-தாள்களும்‌, அற- அற்று விழும்படி, கூர்‌-கூர்மை 
பொருந்திய, அறவேல்‌-தரும சொருபமான வேலா 
யுதத்தை, தொட்டார்‌-எறிந்தவராகிய முருகேசர்‌ இருக்கும்‌, 
குடி-வாழுமிடம்‌, (6) 
7. செஞ்சொல்‌ திருப்புகழைச்‌ செப்பிப்‌ பணிந்தோர்க்குச்‌ 
சஞ்சிதத்தைப்‌ போக்கும்‌ தணிகையே - விஞ்சும்‌ 
சயம்‌ தன்‌ உற, கங்கள்‌ ஐந்தான்தன்னை வரக்‌ கூவும்‌ 
சயந்தன்‌ உறக்கம்‌ களைந்தான்‌ சார்வு, 


6 கந்தப்பய்யர்‌ 


செஞ்சொல்‌ திருப்புகழை-செம்பாகமான திருப்புகழை, 
செப்பிப்‌ பணிந்தோர்க்கு-வாயினாலே துதித்துத்‌ தன்னை 
வணங்கினபேர்க்கு, சஞ்சிதத்தைப்‌ போக்கும்‌ தணிகையே 
சஞ்சிதம்‌ என்னும்‌ கட்டுப்பட்டிருந்த வினைக்‌ கூட்டைப்‌ 
போக்கடித்து மோக்கவழி காட்டும்‌ தணிகாசலமே, 
விஞ்சும்‌ சயம்‌-மிகுந்த வெற்றி, தன்‌ உற-தன்னை வந்து 
பொருந்த, கங்கள்‌ - சிரங்கள்‌, ஐந்தான்‌ தன்னை 
அஞ்சுடைய பரமசிவன்றன்னை, வரக்‌ கூவும்‌-வரவேணு 
மென்று பிரார்த்திச்சு முறையிட்டுச்‌ சிறைச்சாலையில்‌ 
உறங்கிக்‌ கிடந்த, சயந்தன்‌-இந்திரனுடைய புதல்வனாகிய 
சயந்தனது, உறக்கம்‌ களைந்தான்‌-தூக்கத்தை நீக்கிக்‌ 
கனவிலே எழுந்தருளிப்‌ போய்‌ அவனது துக்கம்‌ நீங்க 
நாளை உதயத்துக்குச்‌ சூரனை அதம்பண்ணி உன்‌ 
சிறையைத்‌ தவிர்த்திடுவேன்‌ நீ பயப்படவேண்டாம்‌ என்று 
அருளிச்‌ செய்த சண்முகனது, சார்வு-சார்பான இருப்‌ 
பிடம்‌, 


இதனுள்‌, தன்‌ உற என்பது இரண்டாம்‌ வேற்றுமைத்‌ 
தொகை. (7) 
8. தீவினையும்‌, தீவினையில்‌ சிக்கும்‌ பிறப்பினையும்‌, 

சாவினையும்‌ மாற்றும்‌ தணிகையே- பூவுலகை 

நீண்டு அளப்பான்‌ மாமன்‌ எனும்‌ நேயத்தான்‌, 


[மந்திரியாம்‌ 
ஆண்டளப்பான்‌ மா மன்‌ ஆகம்‌, 


தீவினையும்‌-தீங்கை விளைக்கும்‌ இருவினை களையும்‌, தீவினை 
யில்‌ சிக்கும்‌ பிறப்பினையும்‌- அந்தத்‌ தீங்கையுடைய இரு 
வினையாலே கட்டுப்பட்ட பிறப்பையும்‌, சாவினையும்‌- இறப்‌ 
பையும்‌, மாற்றும்‌ தணிகையே- நினைக்கும்‌ அடிவர்க்கு நீக்கி 
யருளா நின்ற தணிகை மலையே, பூவுலகை-பூலோகத்தை, 
நீண்டு அளப்பான்‌-குறளுருவத்தை விட்டுத்‌ திருவிக்கிரம 
அவதாரம்‌ எடுத்து ஓரடியாய்‌ அளந்தவனை, மாமன்‌ எனும்‌ 
நேயத்தான்‌-அம்மான்‌ என்று முறைகொண்டு அழைக்கும்‌ 


தணிகை வெண்பா 7 


நேசமூள்ளவன்‌, மந்திரியாம்‌-தனக்கு மந்திரியாகிய, 
ஆண்டளப்பான்‌-ஆண்டளப்பான்‌ என்னும்‌ பிரகசுவதி 
பகவானுக்கு, மாஃபெரிய, மன்‌-அரசனாய்ச்‌ சூரன்மேல்‌ 
சண்டைக்கு நடந்தவனது, அகம்‌-அகமாகிய வீடு. (8) 


9. மல்லரியும்‌, சச்சரியும்‌, வானவர்கள்‌ துந்துமியும்‌, 
சல்லரியும்‌ ஆர்க்கும்‌ தணிகையே---வல்‌ அரி சேர்‌ 
இந்திரஞாலத்‌ தேரான்‌ ஈறு இல்‌ அரசு அழித்த 
தந்திர ஞாலத்து ஏரான்‌ சார்பு. 


மல்லரியும்‌ சச்சரியும்‌-மல்லரி வாத்தியமும்‌, சற்சரி வாத்திய 
மும்‌, வானவர்கள்‌ துந்துமியும்‌-தேவர்களால்‌ கொட்டப்‌ 
பட்ட பஞ்ச துந்துமியும்‌, சல்லரி-சல்லரி ஆகிய வேடர்‌ 
கைச்சதியும்‌, ஆர்க்கும்‌ தணிகையே-எப்போதும்‌ கலந்து 
முழங்கும்‌ தணிகை மலையே, வல்‌-வலம்‌ பொருந்திய, 
அரி சேர்‌-சிங்கங் கள்‌ பூண்டு ஈர்க்காநின்ற, இந்திரஞாலத்‌ 
தேரான்‌-இந்திரஞாலம்‌ என்னும்‌ பெயர்‌ படைத்த ரதத்தை 
யுடைய தூரபன்மனது, ஈறு இல்‌-முடிவு இல்லாத, அரசு 
அழித்த- ஆயிரத்தெட்டு அண்டத்தையும்‌ ஆளும்‌ ராச 
ரீகத்தைக்‌ கெடுத்த, தந்திரம்‌-உபாயத்தையுடையவன்‌, 
ஞாலத்து-பூமியிலே, ஏரான்‌ -ஒருவரும்‌ நிகரில்லாத அழகை 
யுடைய முருகனது, சார்பு-சார்பாகிய இடம்‌, 


இதனுள்‌ தந்திர என்னும்‌ பெயரெச்சம்‌ ஏரான்‌ என்னும்‌ 
பெயர்‌ கொண்டு முடிந்தது, (9) 


10. பஞ்சைகள்‌ ஆம்‌ தேவர்களைப்‌ பாடி உழலாமல்‌, 
[என்தன்‌ 
சஞ்சலத்தைப்‌ பாற்றும்‌ தணிகையே- வஞ்சி வள்ளி 
காலைக்‌ கடம்‌ பணி வார்‌ கையினார்‌, திண்‌ புயத்தின்‌ 
மாலைக்‌ கடம்பு அணிவார்‌ வைப்பு, 


பஞ்சைகள்‌ ஆம்‌ தேவர்களை-பஞ்சைகளாய்ப்பிறப்பு இறப்‌ 
பில்‌ அழுந்தும்‌ இழிவான பதவிகளில்‌ இருக்கும்‌ மாயா சரீர 


8 கந்தப்பய்யர்‌ 


முடைய தேவர்களை, பாடி-தெய்வம்‌ என்று பாடித்‌ தோத்‌ 
திரம்‌ செய்தவர்கள்‌, உழலாமல்‌-தீவினையில்‌ உழலுவது 
போலப்‌ பிறப்பில்‌ உழன்று திரியாமல்‌ தன்னைப்‌ பரமாக 
நம்பி நான்‌ கரை யேறும்படிக்கு, என்தன்‌ சஞ்சலத்தைப்‌ 
பாற்றும்‌ தணிகையே-எனது மலோ சஞ்சலத்தைத்‌ தீர்க்கும்‌ 
தணிகை மலையே, வஞ்சி-வஞ்சி என்னும்‌ பூங்கொடி 
போன்ற இடையையுடைய, வள்ளி காலை-வள்ளியம்ம 
னுடைய பாதாரவிந்தத்தை, கடம்காட்டிலே, பணி- 
சேவிக்கப்பட்ட, வார்‌-நீண்ட ஆசானுபாகுவாகிய, கையி 
னார்‌ -கரங்களையுடையவர்‌, திண்‌-வலிமை பெற்ற,புயத்தில்‌- 
திருத்தோளிலே, மாலைக்‌ கடம்பு-கடப்ப மாலையை அணி 
வார்‌-தரிக்கப்பட்டவரது, வைப்பு-இடம்‌. (10) 


11. சேற்று இறால்‌ பாய்‌ பழனம்‌ செந்நெல்‌ வளர்‌ கமுகின்‌ 
தாற்று இறால்‌ பாயும்‌ தணிகையே--ஆற்றின்‌ எதிர்‌ 
அச்சயிலம்‌ பகத்‌ தான்‌ அள்‌ இலை வேலான்‌ எறிந்தான்‌ 
செச்சை இலம்பகத்தான்‌ சேர்வு. 


சேற்று-சேறுகளையுடைய, இறால்‌-இறால்‌ என்னும்‌ பெயரை 
யுடைய மீன்‌, பாய்‌-குதித்துப்‌ பாயும்‌, பழனம்‌-கழனி 
களிடத்து, செந்நெல்‌ வளர்‌-சாலிப்பயிர்‌ தழைத்து 
விளையும்படி, கமுகின்‌. தாற்று-கமுகினது தாற்றுக்‌ குலையில்‌ 
கட்டியிருந்த, இறால்‌-தேன்கூடு, பாயும்‌- அழிந்து வாய்க்‌ 
காலிற்‌ பெருகிப்‌ பாயாநின்ற, தணிகையே-தணிகை என்‌ 
னும்‌ தலமே, ஆற்றின்‌ எதிர்‌-தரனைச்‌ செயிக்கும்படி கயி 
லாசத்திலிருந்து பூதகணங்ளொடு தெக்கணதிசை நோக்கி 
எழுந்தருளிவரும்போது வழியிலே எதிர்த்து அநேகம்‌ 
வஞ்சனைகளைச்‌ செய்த, அச்‌ சயிலம்‌-அந்தக்‌ கிரவுஞ்ச 
கிரியை, பகத்‌ தான்‌-பிளக்கும்‌ படிக்குத்‌ தான்‌,அள்‌-செறிவு 
பொருந்திய, இலை-தகட்டுவடிவான வேலான்‌ எறிந்தான்‌ - 
வேல்‌ என்னுஞ்‌ சத்தியினால்‌ வெட்டியெறிந்தவன்‌ (ஆகிய), 
செச்சை- செச்சை என்னும்‌ வெட்சிப்‌ பூவால்‌ கட்டிய, 


தணிகை வெண்பா 9 


இலம்பகத்தான்‌-வெற்றிமாலையைப்‌ புனைந்தவன்‌, சேர்வு- 
சேர்வாகிய இடம்‌. (11) 


12. வானமிசை எந்‌ நாளும்‌ வந்து எழும்‌ ஆற்று ஏறிய 
[பொன்‌- 
தான்‌ உரைகல்‌ ஆகும்‌ தணிகையே--ஞானக்‌ 
கலையமுனிவாய்‌ நடந்தான்‌ காட்டினான்‌, நண்ணார்‌ 
உலைய முனிவாய்‌ நடந்தான்‌ ஊர்‌. 


வானமிசை-ஆகாயத்தின்‌ முகட்டிலே, எந்நாளும்‌-எந்த 
நாளினும்‌, வந்து எழும்‌-உதயமாயெழுந்து செல்லாநின்ற, 
ஆற்று-வழியிலே, ஏறிய-உயர்ந்த உச்சித்தானத்தில்‌ 
வந்துநின்‌ ற, பொன்‌-பொன்னாகிய பேர்படைத்த சூரியன்‌, 
தான்‌ உரைகல்‌ ஆகும்‌-தானாகிய பொன்னுருவம்‌ உராவிப்‌ 
போகிற பொன்னுரைக்கும்‌ கட்டளைக்கல்லைப்‌ போலச்‌ 
சூரிய மண்டலந்‌ தீண்டும்படி உயர்ந்த கொடு முடியை 
உடைய, தணிகையே-தணிகாசலமே, ஞானக்‌ கலைய 
முனிவாய்‌-மெய்ஞ்ஞானம்‌ உணர்ந்த கும்போற்பவனான 
அகத்திய மகா முனிவனிடத்தில்‌ சென்று, நடந்தான்‌ 
காட்டினான்‌-தனது திருவிளையாடலைக்‌ காண்பித்து அனுக்‌ 
கிரகித்தவன்‌ (ஆகிய),நண்ணார்‌-சத்துருக்களாகிய அரக்கர்‌, 
உலைய-கெட்டுப்போக, முனிவாய்‌ நடந்தான்‌-கோபமாய்‌ 
மயேந்திரபுரத்துக்குச்‌ சென்றவனது, ஊர்‌-பதி, (12) 


13. சந்திரனே கல்‌ ஆக, தம்‌ கிளையே கை ஆக, 
சந்தனங்கள்‌ தேய்க்கும்‌ தணிகையே -- இந்திரற்காய்‌ 
நீல்‌ தத்து உவா இரவா நெஞ்சு அவுணரைத்‌ 
ஆறு அத்துவா விரவான்‌ ஆர்வு. [துணித்தான்‌, 


சந்திரனே கல்‌ ஆக-உச்சியிலே வரப்பட்ட பூரணச்‌: 
சந்திரனே வட்டமான சந்தனக்‌ கல்லாக, தம்‌ கிளையே 


10 கந்தப்பய்யர்‌ 


கையா ௧-இந்த மலையிலிருந்து வானளவும்‌ வளர்ந்துயர்ந்த 
சந்தன விருட்சங்களுடைய சாகைகளே கைகளாக, சந்த 
னங்கள்‌ தேய்க்கும்‌ தணிகையே-காற்றில்‌ உரினுதோறும்‌ 
சந்தனக்‌ குழம்பு சேரும்படி அரைக்கும்‌ தணிகைமலையே, 
இந்திரற்காய்‌-புரந்தரன்பொருட்டு, நீல்‌-இருள்‌, தத்து- 
நெருங்கிய, உவாஃதலையுவாவாகிய அமாவாசையினது, 
இரவா-இராத்திரிகாலம்‌ போல இருண்ட, நெஞ்சு 
அவுணரை-அஞ்ஞானமூடிய மனத்தையுடைய ராட்சதரை 
துணித்தான்‌ - வெட்டியெறிந்தவன்‌, ஆறத்துவா-மந்திர 
அத்துவா-11, பதாத்துவா-81 வன்னாத்துவா-51, புவனாத்‌ 
துவா-224, தத்துவாத்துவா-36, கலாத்துவா-5, ஆகிய 
சடத்துவாவினாலும்‌ ஆன்மாக்களை அசைப்பித்துக்‌ கட்டி 
வைத்துத்‌ தான்‌ அந்த ஆறத்துவாவிலும்‌, விரவான்‌- 
கலவாமல்‌ இருப்பவன்‌, ஆர்வு-நிறைந்திருக்கும்‌ இடம்‌.(13) 


14. இந்திரவில்‌ ஏர்‌ நுதலார்‌ இந்து-முகம்‌ கண்டு, புனல்‌ 
சந்திரகாந்தம்‌ கால்‌ தணிகையே--முந்து உரத்தில்‌ 
வேய்‌ ஐ மதலைக்‌ கணியார்‌ வீயாது அருள்‌ வரத்தை 
மாயை மதலைக்கு அணியார்‌ வைப்பு. 


இந்திரவில்‌ - இந்திரதனுசுபோன்ற பசும்பொன்னிறமும்‌ 
வளைவும்‌ பொருந்திய, ஏர்‌ நுதலார்‌- அழகாகிய நெற்றியை 
யுடைய ஸ்ரீசனங்களுடைய, இந்து முகம்‌ கண்டு,முகமாகிய 
சந்திரனைக்‌ கண்டு, புனல்‌-சலத்தை, சந்திரகாந்தம்‌ கால்‌ 
தணிகையே-சந்திரகாந்தம்‌ என்னும்‌ கற்கள்‌ கக்காநின்ற 
அதிசயத்தைப்‌ படைத்த தணிகைமலையே, முந்து-சகல 
வுறுப்புக்கு முதன்மையா, உரத்தில்‌-இதயத்தானமான 
மார்பிலே, வேய்‌-தரித்த, ஐ- அழகிய, மதலை-கொன்றைப்‌ 
பூவால்தொடுத்த,கணியார்‌-கண்ணியானமாலையையுடைய 
பரமேசுவரர்‌, வீயாது-சாவில்லாது, அருள்‌ வரத்தை 
கொடுத்த வரத்தை, மாயை மதலைக்கு-மாயையினது 
புதல்வனாகிய சூரபன்மனுக்கு, அணியார்‌-பொருத்திவையா 
மல்‌ அழித்தவரது, வைப்பு-வைப்பாகிய இடம்‌. 


தணிகை வெண்பா 11 


இதனுள்‌, கண்ணி என்பது கணி என ஒற்றுக்‌ 
குறைந்து நின்றது வெள்ளைச்சந்தம்‌ நோக்கி என 
அறிக. (14) 


15. மாதர்‌ எழுமாடமிசை வந்து ஊரும்‌ கன்னிதனைத்‌ 
தாதி எனக்‌ கூவும்‌ தணிகையே -- பூதரம்‌ நேர்‌ 
அவ்‌ வீர ஆகுவினை அங்கு ஊர்‌ கரிக்கு இளையோன்‌, 
செவ்‌ வீரவாகுவின்‌ ஐ, சேர்வு. 


மாதர்‌-மாதராகியஎவ்வனஸஸ்ரீசனங்கள்‌,எழுமாடமி சை-எழு 
நிலைமாடத்தின்‌ முடியிலே,வந்துன ரும்கன்னிதனை- உச்சிப்‌ 
போது வந்து நடக்கும்‌ கன்னியாராசியைப்‌ பார்த்து, 
தாதி எனக்‌ கூவும்‌ தணிகையே-தமது தோழிப்‌ பெண்‌ 
என்று அழைக்கும்‌ அதிசயத்தையுடைய தணிகை 
வரையே, பூதரம்‌ நேர்‌-நீலகிரிப்‌ பருவதத்துக்கு ஒப்பான” 
அவ்‌-அந்த, வீர-சேவகத்தையுடைய, ஆகுவினை-பெருச்‌ 
சாளி என்னும்‌ வாகனத்தை, அங்கு-பாரத்துவாசர்‌ 
ஆச்சிரமத்திலே, ஊர்‌-ஏறி நடத்திவந்த, கரிக்கு-யாளை 
முகத்தையுடைய விநாயகருக்கு, இளையோன்‌ -தம்பியான 
வன்‌, செவ்‌-சிவந்த மாணிக்க நிறமுடைய, வீரவாகுவின்‌- 
நவவீரருக்கு முதன்மையான வீரவாகு தேவருக்கு, ஐ - 
சுவாமியான சண்முகன்‌, சேர்வு-சேர்வாகிய இடம்‌. (15) 


16. இந்திரவில்‌ வாசிகையாய்‌, இந்து இரவில்‌ வெண்‌ 
[குடை ஆம்‌ 
தந்திரம்‌ உற்று ஓங்கும்‌ தணிகையே--எந்திரம்போல்‌ 
ஆங்காரத்து உள்‌ மையினார்க்கு ஆகும்‌ பிறப்பு 
[ஒழியான்‌; 
ஓங்காரத்து உண்மையினான்‌, ஊர்‌. 


இந்திரவில்‌-இந்திரதனுசு வளை ந்திடும்போது, வாசிகையாய்‌ 
-திருவாசிகை சாத்தினது போலவும்‌, இந்து-பூரண சந்திரன்‌, 


12 கந்தப்பய்யர்‌ 


இரவில்‌-இராத்திரிக்காலத்து உச்சத்தில்‌ வரும்போது, 
வெண்‌ குடையாம்‌-வெண்‌ பட்டுக்குடை கவித்தது போல 
வும்‌, தந்திரம்‌ உற்று ஓங்கும்‌ தணிகையே-உபமாலங்கார 
நூல்‌ விதியைக்‌ காட்டும்‌ தணிகாசலமே, எந்திரம்போல்‌- 
செக்குபோலச்‌ சுழலாநின்ற, ஆங்காரத்து- ஆண வமலத்‌ 
தினது, உள்‌-உள்ளே 'கிடக்கும்‌, மையினார்க்கு-குற்றமான 
கறுப்பையுடைய நெஞ்சினார்க்கு, ஆகும்‌ பிறப்பு-உண்‌ 
டாய்‌ வளரும்‌ பிறவியை, ஓஒழியான்‌-நீக்காதவன்‌, ஓங்‌ 
காரத்து-பிரணவத்தினது, உண்மையினான்‌ - மெய்ப்பொரு 
ளானவன்‌, ஊர்‌-வாசமாயிருக்கும்‌ ஊராகிய பதி, (16) 


17. கோள்‌ அரவம்‌ மஞ்னைக்‌ கொடிக்கு அஞ்சி, 
[கோபுரத்தின்‌ 
சாளரம்‌ புக்கு ஓடும்‌ தணிகையே--வாள்‌ அரவம்‌, 
வில்லம்‌ பிறை மதித்‌ தார்‌ வேணியன்மேல்‌ ஏவு கழை 
வில்‌ அம்பு இறை மதித்தார்‌ வெற்பு. 


கோள்‌ அரவம்‌-நவக்கோளில்‌ ஒன்றாகிய ராகு கேதுக்கள்‌, 
மஞ்னஞைக்கொடிக்கு அஞ்சி - வெற்றி பொருந்திய மயில்‌ 
எழுதிய பதாகையைக்‌ கண்டு பயந்து, கோபுரத்தின்‌ 
சாளரம்‌ புக்கு ஓடும்‌ தணிகையே-கோபுரத்திலே இருக்கும்‌ 
சிறு சாளரத்துக்குள்ளே நுழைந்து கீழாக ஓடிப்போகா 
நின்ற அதிசயத்தைப்‌ படைத்த தணிகை என்னும்‌ தலமே, 
வாள்‌ அரவம்‌-ஒளிபெற்ற சற்ப மாலையும்‌, வில்லம்‌-வில்வ 
மாலையும்‌, பிறைமதித்‌ தார்‌ - மூன்றும்‌ பிறைமதியாகிய 
தாரையும்‌ புனைந்த, வேணியன்‌-சடாமுடியையுடைய 
சிவன்‌ மேலே, ஏவு-எய்யப்பட்ட, கழைவில்‌ஃகரும்பு 
வில்லையும்‌, அம்பு-பூவம்பையு முடைய, இறை-மன்‌ 
மதனாலே மதித்தார்‌ வெற்பு- அழகிலும்‌ வீரத்திலும்‌ இளமை 
யிலும்‌ வடிவிலும்‌ தனக்கும்‌ அதிகமானவர்‌ என்று மதித்து 
வணங்கும்படி நின்‌ றவரது வெற்பு ஆகிய மலை, 


இதனுள்‌ பாம்பு நுழைவது வளைகளில்‌ சுபாவமாகை 
யால்‌ சாளரம்‌ புக்கு ஓடும்‌ என்றார்‌, 


தணிகை வெண்பா 13 


மயிலுக்குப்‌ பயப்படுதல்‌ உண்மையாகலின்‌ எழுதிய 
உருவை உயிருள்ள மயிலாக நினைந்து பயந்தது என்றார்‌. 
தார்‌ என்பதனைக்‌ கடைநிலைத்‌ தீபம்‌ ஆக்கி வாள்‌ அரவத்‌ 
தார்‌ வில்வத்‌ தார்‌ என்று கூட்டி உரைக்கப்பட்டது. 


கழைவில்லைக்‌ கூறவே அம்பு பூவம்பு என வருவிக்கப்‌ 
பட்டது. 


யாரினும்‌ அழகுடையவன்‌ மன்மதன்‌ என்னலால்‌ அவ 
னும்‌ மதிக்கும்படி அழகுடையவர்‌ என்பதாயிற்று. (17) 


18. செங்காந்தள்‌ பூத்துடுப்பைத்‌ தீய அரா என்று திங்கள்‌ 
தங்காது அங்கு ஓடும்‌ தணிகையே -- மங்காது 
நீள்‌ தரும பேத நெறிக்‌ குமரன்‌, ஞானியர்க்குத்‌ 
தாள்‌ தரும்‌ அபேதன்‌ தலம்‌, 


செங்காந்தள்‌ பூத்துடுப்பை - துடுப்பைப்போல்‌ அலர்ந்த 
செங்காந்தட்‌ செடியைப்‌ பார்த்து, தீய-பொல்லாங்கு 
பண்ணித்‌ தன்னை விழுங்கவந்த, அரா என்று-ராகு கேது 
என்று, திங்கள்‌-சந்திரனானவன்‌, தங்காது-தங்கியிராமல்‌, 
அங்கு ஓடும்‌ தணிகையே-அந்த மலையிலே பயந்து 
விரை ந்தோடும்‌ அதிசயத்தையுடைய தணிகை வெற்பே, 
மங்காது- அழியாமற்படிக்கு, நீள்‌-நீண்ட, தரும பேதம்‌ 
முப்பத்திரண்டு பேதமாய்‌ நடக்கும்‌ தருமத்தின்‌, நெறிக்‌ 
குமரன்‌ -மார்க்கத்தைப்‌ படைத்த குமரன்‌ என்னும்‌ திரு 
நாமத்தையுடையவன்‌ (ஆகிய), ஞானியர்க்கு-உண்மை 
ஞானம்‌ படைத்தவர்களுக்கு, தாள்‌-பாதாரவிந்தத்தை, 
தரும்‌-கொடுக்கப்பட்ட, அபேதன்‌ தலம்‌-பேதமில்லாமல்‌ 
ஒன்றாய்க்‌ கலந்திருப்பவனது தலம்‌. (18) 


19. சோதி உறும்‌ சோதிமரம்‌ துன்னி, எறிவோர்‌ மழுச்‌ செந்‌ 
தாது மயம்‌ ஆக்கும்‌ தணிகையே-- நீதி 
பராசரன்‌ ஆள்தற்கு இசையாப்‌ பாலரைக்‌ காத்து 
சராசரம்‌ நாடற்கு இசையான்‌ சார்பு, [ஆண்டான்‌ 


14 கந்தப்பய்யர்‌ 


சோதி உறும்‌ சோதிமரம்‌-பிரகாசம்‌ பொருந்திய சோதிமரம்‌, 
துன்னி-நெருங்கி, எறிவோர்‌ மழுஃறிகின்றவர்களது மழு 
என்னும்‌ ஆயுதத்தை, “செந்தாது மயம்‌ ஆக்கும்‌-செந்நிற 
உலோகமாக ஆக்கும்‌ தணிகாசலமே, நீதி-நீதிமார்க்கமாக 
நடக்கும்‌, பராசரன்‌-பராசரன்‌ என்னும்‌ இருடி, ஆள்தற்கு- 
அடிமைத்திறங்கொள்ளுதற்கு, இசையா-சம்மதப்படாத, 
பாலரை - குற்றங்களைப்பண்ணிய புதல்வர்கள்‌ ஆறு 
பெயரையும்‌, காத்து ஆண்டான்‌-சரவணப்‌ பொய்கையிலே 
மீன்‌ உருவாயிருந்த சாபத்தை நீக்கிரட்சித்து அடிமை 
யாய்ப்‌ படைத்தவன்‌ (ஆகிய), சராசரம்‌-சரமான நடக்கப்‌ 
பட்ட சீவனும்‌ அசரமாகிய நிற்கப்பட்ட சீவனும்‌, நாடற்கு- 
தம்‌ அறிவால்‌ அறிதற்கு, இசையான்‌-அகப்படாதவனது, 
சார்பு-சார்பாகிய இடம்‌. (19) 


20. மாத்‌ தூலம்‌ ஆம்‌ குவட்டின்‌ மாடு வரு மேடமிசைச்‌ 
சாத்தூலம்‌ பாயும்‌ தணிகையே -- ஏத்தும்‌ 
அரிமுகன்‌ ஐயம்‌ குலைத்தார்‌, ஆழ்கடற்கு ஏகாமுன்‌ 
கரிமுகனை அங்கு உலைத்தார்‌ காப்பு, 


மா-பெருமை, தூலம்‌ ஆம்‌ குவட்டின்‌-மிகவும்‌ பருத்‌ 
தெழுந்த உச்சிமலையினது, மாடு-பக்கத்திலே, வரும்‌-வார 
நின்ற,மேடமிசை-ஆட்டுருவமைந்த மேடராசியின்‌ மேலே, 
சாத்தூலம்‌ பாயும்‌ தணிகையே- அங்குள்ள புலிகள்‌ தமக்கு 
இரையென்று தாவிப்‌ பாயப்பட்ட அதிசயத்தையுடைய! 
தணிகையே-தணிகைவெற்பே, ஏத்தும்‌ அரிமுகன்‌-உயுத்த 
களத்திலே ஞானத்தால்‌ அறிந்து தோத்திரம்‌ பண்ணும்‌ 
அரிமுகனாகிய சிங்கமுகாசுரனுடைய, ஜயம்‌-சந்தேகத்தை, 
குலைத்தார்‌-போக்கியவர்‌, ஆழ்கடற்கு ஏகாமுன்‌-மகேந்திர 
புரிப்‌ பட்டணத்தை நோக்கி ஆழம்‌ பொருந்திய தென்‌ 
கடலுக்குப்‌ போகா முன்னமே, கரிமுகனை-கெசமுகாசுரனா 
கிய தாருகனை, அங்கு- அந்த வழியிடையிலே உலைத்தார்‌ 
-அழித்தவரது, காப்பு-காப்பாகிய காவல்‌. (20) 


தணிகை வெண்பா 15 


21. மேகம்‌ அணையும்‌ கரியை வேறு அணைந்தது என்று, 
[பிடி , 
தாகமுடன்‌ ஊடும்‌ தணிகையே--ஆகமம்‌ சொல்‌ 
பத்துவிதத்‌ தாரகத்தான்‌, பாவனைக்கு எட்டாத குகன்‌ 
அத்துவிதத்‌ தாரகத்தான்‌ ஆர்வு. 


மேகம்‌ அணையும்‌ கரியை-மேகத்தைத்‌ தனது பிடி 
என்று கட்டியணைந்துவந்த ஆண்‌ குஞ்சரத்தைக்‌ கண்டு, 
வேறு அணைந்தது என்று- தன்னின்‌ வேறானதொரு 
பெட்டையானையை அணைந்துவந்தது என்று, பிடி- அதனது 
பிடியாகிய பெட்டையானையானது, தாகமுடன்‌ ஊடும்தணி 
கையே-அதிகமான தாகத்துடனே பிணங்கித்‌ திரியும்‌ அதி 
சயத்தையுடைய தணிகைமலையே, ஆகமம்‌ சொல்‌-இருபத்‌ 
தெட்டு ஆகமங்களும்‌ புகலாறின்ற, பத்துவிதத்‌ தாரகத்‌ 
தான்‌-தசவிதச்‌ சைவர்களுள்ளத்திலும்‌ வாசமாயிருக்கப்‌ 
பட்டவன்‌, பாவனைக்கு எட்டாத-பாவிக்கும்பொழுது 
நினைக்கும்‌ நினைவுக்கும்‌ எட்டாதவன்‌, குகன்‌-குகன்‌ 
என்னும்‌ மந்திரப்‌ பொருளானவன்‌, அத்துவிதத்து-இரண்‌ 
டில்லாது ஏகமாய்‌ நின்ற, தாரகத்தான்‌-தாரகப்‌ பிரம 
சொரூபம்‌ ஆனவன்‌, ஆர்வு-நிறைந்திருக்குமிடம்‌. (21) 


22. சந்தின்‌ குளகு ஓடித்து, தாழ்‌ சுளை வீழ்‌ தேன்‌ 
[தோய்த்து , 
தந்தி பிடிக்கு ஊட்டும்‌ தணிகையே--செந்தினை சேர்‌ 
காட்டு அத்‌ தாரோதியினார்‌ காதலித்தார்‌, பன்னிரண்டு 
நாட்டத்தார்‌, ஓதியினார்‌ நட்பு. 


சந்தின்‌ - சந்தனவிருக்கத்தினது, குளகு - தழைகளை, 
ஓடித்து-முறித்து, தாழ்சுளை- அவ்விடத்துத்‌ (தங்கிய வேர்ப்‌ 
பலாவின்‌ பழம்‌ வெடித்த சுளையினின்றும்‌, வீழ்தேன்‌ 
தோய்த்து-ஒழுகாநின்ற தேனிலே தோய்த்து, தந்தி- 
தந்தியாகிய ஆண்‌ யானைகள்‌, பிடிக்கு ஊட்டும்‌-தமது 
பெட்டை யானைகளுக்குத்‌ தின்னும்படி துதிக்கை நீட்டி 


16 கந்தப்பய்யர்‌ 


வாயிலே கொடுக்கும்‌ அதிசயம்‌ படைத்த, தணிகையே- 
தணிகை வேற்பே, செந்தினை சேர்‌-சிவந்த தினைப்புனஞ்‌ 
சூழ்ந்த, காட்டு-காட்டினிடத்து, அத்‌ தாரோதியினார்‌- 
அந்தப்‌ பூமாலையை அணிந்த அளகபாரத்தையுடைய 
வள்ளிநாயகிமேல்‌, காதலித்தார்‌-மோகம்‌ கொண்டவர்‌, 
பன்னிரண்டு நாட்டத்தார்‌-துவாதச நயனம்‌ படைத்தவர்‌, 
ஓதியினார்‌ - ஞான சொரூபமானவரது, நட்பு-நேயமான 
இடம்‌. (22) 
23. பூம்‌ தேற்றினால்‌ முடிமேல்‌ பூண்ட பசும்‌ பொன்‌ 
[கழைகள்‌ 
சாந்தாற்றி மானும்‌ தணிகையே--தோம்‌ தோற்றும்‌ 
கோத்திர ஏதத்து இனி யான்‌ கூடாது அருள்‌ முருகன்‌ 
சாத்திர வேதத்து இனியான்‌ சார்பு. 
பூம்‌-அழகிய, தேற்றினால்‌-தேற்றினலாகிய தேனடையை, 
முடிமேல்‌ பூண்ட-தலையிலே சுமந்திருக்கிற பசும்‌-பசிய, 
பொன்‌- அழகிய, கழைகள்‌-மூங்கில்கள்‌, சாந்தாற்றிமானும்‌ 
“காம்பு நீண்டசிற்றாலவட்டத்தை மிகராகும்‌ சிறப்புடைய, 
தணிகையே-தணிகாசலமே, தோம்‌ தோற்றும்‌-குற்றமே 
தோன்றி வளரும்‌, கோத்திரம்‌-குடிப்பிறப்பாகிய, ஏதத்து- 
துன்பத்திலே, இனி-இனிமேல்‌, யான்‌ கூடாது-நான்‌ 
சேர்ந்து பிறந்து உழலாமல்‌, அருள்‌ குமரன்‌-அனுக்கிரகம்‌ 
பண்ணிய குமரன்‌, சாத்திர வேதத்து-ஆறு சாத்திரங்களி 
லும்‌ நாலு வேதங்களிலும்‌, இனியான்‌-இன்பத்தையுடைய 
வனது, சார்பு-சார்பாகிய இடம்‌, (23) 
24. வெண்மதியினால்‌, குறவர்‌, வெண்கமலப்பூ என வான்‌ 
தண்‌ மதியைச்‌ சூடும்‌ தணிகையே--விண்ணுலகத்‌ 
தான்‌, அனத்தான்‌, நத்தன்‌, அரன்‌ தமக்கு ஐ, 
[மூ-இரட்டி 
ஆனனத்தான்‌, அத்தன்‌, அகம்‌. 
வெண்‌ மதியினால்‌- அறிவில்லாமையினால்‌, குறவர்‌ - அந்த 
மலைமுடியினிடமாயிருக்கும்‌ வேடர்கள்‌, வெண்கமலப்‌ 


தணிகை வெண்பா 17 


பூ என-வெள்ளைத்‌ தாமரைப்‌ பூ என்று நினைந்து, வான்‌ தண்‌ 
மதியைச்‌ ஜடும்‌-ஆகாய முகட்டில்‌ வரும்‌ குளிர்ந்த 
சந்திரனைப்‌ பிடித்துத்‌ தலையிலே தரித்துக்கொண்டு அழகு 
பார்க்கும்‌, தணிகையே-தணிகாசலமே, விண்ணுலகத்தான்‌ 
வானுலகு ஆளும்‌ இந்திரனுக்கும்‌, அனத்தான்‌-அன்ன 
வாகனத்தையுடைய பிரமனுக்கும்‌, நத்தன்‌ - சங்கை 
யுடைய வி.ன்டுவுக்கும்‌, அரன்‌- அரனாகிய சங்கரனுக்கும்‌, 
தமக்கு-இவர்கள்‌ நால்வருக்கும்‌, ஐ-சுவாமியான ஆசாரி 
யன்‌, மூவிரட்டி ஆனனத்தான்‌- ஆறு திருமுகத்தையுடைய 
வன்‌, அத்தன்‌-சிவந்த உருவத்தையுடையவனது, அகம்‌- 


அகமான வீடு. (24) 
25. முத்து உதிர்‌ வேய்த்‌ தேனடையில்‌ மொய்த்த அளி, 
[ஆதுலர்‌ சேர்‌ 


சத்திரம்‌ நேர்‌ ஆகும்‌ தணிகையே -- அத்தன்‌ 
உருகா, “என்‌ அத்தந்தான்‌, ஓம்‌ மொழிக்கு மாயோன்‌ 
மருகா!” எனத்‌ தந்தான்‌ வாழ்வு. 


முத்து உதிர்‌-கணுக்கள்தோறும்‌ வெடித்துத்‌ தரளங்களை 
உதிர்க்கும்‌, வேய்த்தேடையில்‌-வேயாகிய மூங்கிலில்‌ 
கட்டிய தேன்‌ கூட்டிலே, மொய்த்த அளிஃ-நெருங்கியிருக்‌ 
கும்‌ தேனீக்‌ கூட்டங்களானவை, ஆதுலர்‌ சேர்‌-பிச்சைக்‌ 
காரர்‌ சூழ்ந்து நெருங்கியிருக்கும்‌, சத்திரம்‌ நேர்‌ ஆகும்‌ தணி 
கையே-அன்ன சத்திரங்களைச்‌ சமானமாயிருக்கும்‌ சிறப்‌ 
புடைத்‌ தணிகை மலையே, அத்தன்‌-பரமசிவனான வன்‌, 
உருகா-மனதுருகி, என்‌ அத்தந்தான்‌-என்ன பொருள்‌ 
தான்‌, ஓம்‌ மொழிக்கு-பிரணவத்துக்கு, மாயோன்‌ மருகா 
என -திருமால்‌ மருகனே என்று வினவ, தந்தான்‌-அதனது 
பொருளைச்‌ செவியறிவுறுத்தவனது, வாழ்வு-வாழுமிடம்‌. 


இதனுள்‌ அத்தன்‌ உருகித்‌ “திருமால்‌ மருகனே ஓம்‌ 
மொழிக்கு அர்த்தந்தான்‌ யாது? அதனை நீ கூறுவாயாக/” 
எனத்‌ தந்தான்‌ (வரை) வாழ்வு என மாறிக்‌ கூட்டிக்‌ 
உரைக்க, (25) 
2 


16 கந்தப்பய்யர்‌ 


26. நீல வட்ட வான்‌ கதிரை நேடு அரவின்‌ குஞ்சரங்கள்‌ 
தாலவட்டம்‌ வீசும்‌ தணிகையே--ஞாலவட்டம்‌ 
தீமை ஊர்‌ அக்கொடியார்‌ தீய நகைத்தான்‌ அருள்‌ 
மா மாயூரக்கொடியார்‌ வைப்பு, 


நீலநிறம்‌ பொருந்திய வட்டவடிவமான வான்‌ என்னும்‌ 
ஆகாயத்தில்‌ வரும்‌ கதிராகிய சூரியனை, நேடு அரவின்‌- 
தேடித்திரியும்‌ ராகு கேதுவைப்‌ போல, குஞ்சரங்கள்‌- அந்த 
மலையில்‌ ஏறிய ஆனைகள்‌ தங்கள்‌, தாலவட்டம்‌ வீசும்‌ 
தணிகையே - தாலவட்டமாகிய வாலை வீசி நீட்டாநின்ற 
தணிகைவெற்பே, ஞாலவட்டம்‌ - பூலோக வட்டத்துக்கு 
எல்லாம்‌, தீமை ஊர்‌-தீங்கினைப்‌ புரியும்‌ ஊராகிய திரிபுரத்‌ 
தில்‌ வாழும்‌, அவ்‌ - அந்த, கொடியார்‌-கொடியாராகிய 
ராட்சதர்களெல்லாரும்‌, தீய நகைத்தான்‌ - சாம்பராய்‌ 
வெந்து விழும்படி சிரித்தவன்‌, அருளும்‌ - அருளிய, 
மா-கரிய, மயூரக்‌ கொடியார்‌-மயில்வாகனத்தை வெற்றிக்‌ 
கொடியாகப்‌ படைத்தவரது, வைப்பு-வைப்பாகிய இடம்‌, 


(26) 


27. துள்ளும்‌ இரலைக்‌ கோட்டால்‌ சோர்தரு கோல்‌-தேன்‌ 
[மணிகள்‌ 
தள்ளி அலைத்து ஓடும்‌ தணிகையே -- விள்ளு மலர்‌ 
தீமையின்‌ மேல்‌ ஏவு அருவான்‌ தேகம்‌ எரித்தார்க்கு 
மாமயில்‌ மேலே வருவான்‌ வாழ்வு”” | அருள்வான்‌ 


துள்ளும்‌ இரலைக்‌ கோட்டால்‌-துள்ளிக்‌ குதித்து வானில்‌ 
எழும்பும்‌ இரலையாகிய கலைமானினது கொம்புகளால்‌ 
கிழிபட்டு, சோர்தரு - ஒஓழுகப்பட்ட, கோல்‌ தேன்‌- 
கொம்புத்தேன்‌ அருவியாகப்‌ பெருகி அவ்விடத்திலுள்ள, 
மணிகள்‌- இரத்தினங்களை, தள்ளி-தள்ளிக்‌ கொண்டு, 
அலைத்து- அடியில்‌ அலைத்துக்கொண்டு,ஓடம்‌ தணிகையே- 
ஓடிப்போகும்‌ வேகம்‌ பொருந்திய மலைச்சாரலுடைய 
தணிகை மலையே, விள்ளு மலர்‌- அலர்ந்த பூவாளியை, 


தணிகை வெண்பா 19 


தீமையின்‌-தேவர்கள்‌ செய்த தீமையினாலே, பின்புறமாய்‌ 
வந்து திருட்டுத்‌ தன்மையாய்‌ ஒளிந்து மறைந்து நின்று 
யோகத்திலிருக்கும்போது,மேல்‌ ஏவு-முதுகின்‌ மேல்‌ எய்யும்‌ 
அருவான்‌- அனங்கனாகிய மன்மதனுடைய, தேகம்‌ எரித்‌ 
தார்க்கு- அழகிய தேகத்தை நெற்றிக்கண்ணினால்‌ எரித்த 
பரமசிவனுக்கு, அருள்வான்‌-பிரணவ உபதேசம்‌ பண்ணும்‌ 
பொருட்டு, மா-பெருமை பொருந்திய, மயில்மேலே 
வருவான்‌-மயில்‌ வாகனத்தில்‌ எறிக்‌ கொண்டு வாராநின்ற 
வனது, வாழ்வு-வாழும்‌ இடம்‌. 


திருத்தணியில்‌ பரமசிவன்‌ முருகனை நோக்கி ஒரு 
கணப்போது நினைத்துத்‌ தவம்புரிய அப்பொழுதே 
மயிலேறி வருதலினால்‌ மாமயின்மேலே வருவான்‌ என்று 
அந்தத்‌ தல மகத்துவம்‌ கூறினாராயிற்று, (27) 


28. காய்‌ பறித்துத்‌ தெங்கின்‌ கடுவன்‌ உயர்‌ கற்பகத்தில்‌ 
தாய்க்‌ குதித்து உலாவும்‌ தணிகையே- தீப்பொறியை 
வெல்லார்‌ அலார்‌ பயம்தான்‌ மேவும்‌ பவம்‌ ஒழியான்‌, 


நல்‌ ஆரலார்‌ பயந்தான்‌ நாடு, 


காய்‌ பறித்துத்‌ தெங்கின்‌-தெங்கினது காயைப்‌ பறித்துக்‌ 
கொண்டு, கடுவன்‌-கடுவனாகிய ஆண்‌ குரங்கு, உயர்‌ 
கற்பகத்தில்‌ தாய்க்‌ குதித்து-உயர்ந்த கற்பக விருட்சத்‌ 
தின்‌ மேலே தாவிக்குதித்து, உலாவும்‌ தணிகையே-உலாவி 
விளையாடும்‌ தணிகை நாடே, தீப்‌ பொறியை-தீமை 
செய்யும்‌ ஐம்பொறிகளையும்‌ அடங்கும்படி, வெல்லார்‌- 
செயிக்கமாட்டாத பாவிகள்‌, அல்லார்‌- அஞ்ஞான விருள்‌ 
நிறைந்த, பயம்தான்‌ மேவும்‌- அச்சத்தைப்‌ பொருந்திய, 
பவம்‌ ஒழியான்‌-பிறவி நோயை ஒழியாதவன்‌ , நல்‌-நலல, 
ஆரலார்‌- ஆரலாராகிய கார்த்திகை மாதர்‌ அறுவரும்‌, பயந்‌ 
தான்‌-பெற்றெடுத்து முலைப்பாலூட்டி வளர்த்தவனது 
நாடாகிய தேயம்‌. (28) 


20 கந்தப்பய்யர்‌ 


29. வல்லியத்துக்கு உட்காத வானவர்‌ முள்‌ மெய்‌ 
[விதிர்க்கும்‌ 
சல்லியத்துக்கு அஞ்சும்‌ தணிகையே--நல்‌ இயல்‌ சேர்‌ 
மாத்‌ துரியதீதத்தார்‌ மாயைப்‌ பிறப்பு ஒழித்துக்‌ 
காத்து உரிய தீது அதீதத்தார்‌ காப்பு, 
வல்லியத்துக்கு-அந்த மலையிலுள்ள வேங்கைப்‌ புலி 
களுக்கு, உட்காத-பயப்படாத, வானவர்‌-தெவ்வராகிய 
அரக்கர்‌ செய்யும்‌ தீவினைகளை மனுவு பண்ணிக்‌ கொள்ள 
வேண்டி வானுலகத்திருந்து இழிந்துவரும்‌ தேவர்கள்‌ முள்‌ 
மெய்விதிர்க்கும்‌-முள்ளுமயமான தேகத்தை விதிர்க்கும்‌, 
சல்லியத்துக்கு-முள்ளம்‌ பன்றிக்கு, அஞ்சும்‌-பயந்தோடும்‌, 
தணிகை-தணிகை மலையே, நல்‌ இயல்‌ சேர்‌-நல்ல சுபாவ 
குணத்தையுடைய, மா-பெருமை பொருந்திய, துரிய தீதத்‌ 
தார்‌-துரியாதீதமான சுத்தாவத்தையைப்‌ பொருந்தின 
ஞானிகளது, மாயைப்‌ பிறப்பு-வஞ்சனையைச்‌ செய்யும்‌ 
பிறவித்‌ துன்பத்தை, ஓழித்து-றீக்கி, காத்து-ரட்சித்து 
உரிய தீது- ஆன்மாக்களுக்குஉண்டாயிருக்கும்‌ தீங்குகளை, 
அதீதத்தார்‌-தாம்‌ ஒருகாலும்‌ சேராதவரது, காப்பு - காப்‌ 
பாகிய காவல்‌. 
இதனுள்‌ வானவர்‌ முள்மெய்‌ விதிர்க்கும்‌ சல்லியத்துக்கு 
அஞ்சுதல்‌ யாதினால்‌ என்னில்‌, அந்தப்‌ பன்றி சுபாவமாம்‌ 
அறுமுகரிடத்தில்‌ அன்னியரைக்‌ கண்டவுடனே மெய்யை 
உதறுதலின்‌ அதனது மூள்‌ அம்பு போலச்‌ சடுதியில்‌ வந்து 
பட்டுருவிப்போதலில்‌ அரக்கர்‌ மறைந்திருந்து தங்களை 
மனுவு சொல்லப்‌ போக வொட்டாமல்‌ அம்பினால்‌ எய்தார்‌ 
கள்‌ என்று அஞ்சுவர்‌ என்பதாம்‌. துரியாதீதம்‌ துரிய தீதம்‌ 
என நீட்டல்‌ குறுக்கல்‌ விகாரமாய்‌ நின்றது திரிபுத்‌ தொடை 
யாதலின்‌ என அறிக, (29) 
30. தட்டை உறும்‌ கிள்ளை தினைத்‌ தட்டை உற, 
[பூவையர்‌ கைத்‌ 
தட்டையின்‌ அதட்டும்‌ தணிகையேஃ சிட்டர்‌ 
இதையகமலந்‌ தவிர்ந்தார்‌, ஈர்‌-ஆறு தோளார்‌, 
சிதை அகமலம்‌ தவிர்ந்தார்‌ சேர்வு. 


தணிகை வெண்பா 21 


தட்டை உறும்‌ கிள்ளை-கடிகோலாற்‌ பயந்த கிளிப்பிள்ளை 
கள்‌, தினைத்‌ தட்டைஉற-தினைப்புனத்துக்‌ கதிரானது அடிக்‌ 
காம்பிலிருக்கக்‌ கண்டு, பூவையர்‌-தினைப்புன்ங்‌ காக்கும்‌ 
வேட மங்கையர்‌, கைத்தட்டையின்‌- கையில்‌ சுழற்றும்‌ 
கவண்கல்லால்‌, அதட்டும்‌- அதட்டி ஓட்டப்பட்ட, 
தணிகையே-தணிகை மலையே, சிட்டர்‌-மேலான ஞானி 
யரது, இதைய கமலத்து அவிர்ந்தார்‌- இருதய கமலத்திலே 
விளங்கியிருந்தவர்‌, ஈர்‌ ஆறு தோளார்‌-பன்னிரண்டு கரங்‌ 
களையுடையவா, சிதைஃகெடுதியைப்‌ பண்ணும்‌, அகமலம்‌- 
ஆங் காரமாகிய மலத்திரயமும்‌, தவிர்ந்தார்‌-நீங்கி நின்றவர்‌, 
சேர்வான தலம்‌. 


மூன்றாவது அடியில்‌ வரும்‌ “கமலந்‌ தவிர்ந்தார்‌” 
என்பது கமலத்தவிர்ந்தார்‌ என்பதன்‌ மெலிவு விகாரம்‌. 
(30) 


31. நீண்டவரை, வான்‌ அளக்க நீண்டவரைப்‌ போல, 
[மார்த்‌ 
தாண்டவரைக்‌ கூடும்‌ தணிகையே--பாண்டவரைச்‌ 
சத்தியத்து அத்து ஏது அரித்தான்‌ தன்‌ மருகன்‌, 
சத்தி அத்தத்தே தரித்தான்‌ சார்பு. [மெய்ஞ்ஞான, 


நீண்ட - உயரமாய்‌ வளர்ந்த, வரை - மூங்கிலானது, 
வான்‌ அளக்க நீண்டவரைப்‌ போலஃ ஆகாயத்தையும்‌ 
ஓரடியாய்‌ அளக்க வளர்ந்த திருவிக்கிரமனைப்‌ போல, 
மார்த்தாண்டவரை-தரிய மண்டலம்‌ வரைக்கும்‌ போய்‌, 
கூடும்‌-சேரும்‌, தணிகையே-தணிகை மலையே, பாண்ட 
வரை-பஞ்ச பாண்டவர்களையும்‌, சத்தியத்து - சாதேவனுக்‌ 
குப்‌ பண்ணிக்‌ கொடுத்த சத்தியத்தினாலே, அத்து-துரியோ 
தனனாலே சேர்ந்த, ஏது - துன்பங்களை யெல்லாம்‌, அரித்‌ 
தான்‌-கெடுத்து ரட்சித்தவன்‌, தன்‌ மருகன்‌- அந்த மாய 
வன்‌ தனக்கும்‌ மருகன்‌ ஆனவன்‌, மெஞ்ஞானசத்தி- 
மெய்ஞ்ஞான சத்தியாகிய வேலாயுதத்தை, அத்தத்தே 
தரித்தான்‌-வலது திருக்கரத்திலே தாங்கினவனது, சார்பா 
கிய இடம்‌. (31) 


22 கந்தப்பய்யர்‌ 


சரவணப்‌ பொய்கை 
32. நீள வட்டப்‌ பாறையின்மேல்‌ நின்று மயில்‌ ஆட, மந்தி 
தாள வட்டம்‌ தாக்கும்‌ தணிகையே--மாள அட்ட 
நஞ்சு அரவு அணங்கு ஒண்‌ தார்‌ நாதர்‌ அழற்கண்‌ 
நம்‌ சரவணம்‌ கொண்டார்‌ நாடு. [ பொறியாய்‌ 


நீள வட்டப்‌ பாறையின்‌ மேல்‌-நீண்ட வட்டமாகிய பாறை 
யின்‌ மேல்‌ நின்று, மயில்‌ ஆட-சிறையை விரித்து மயில்கள்‌ 
நடிக்க, மந்தி-மந்திகளானது கண்டு, தாளவட்டம்‌ தாக்‌ 
கும்‌-கைத்தாளம்‌ எறியும்‌, தணிகையே-தணிகை மலை 
நாடே, மாள-இறக்கும்படி, அட்ட-ஒழுகப்பட்ட, நஞ்சு- 
விடம்‌ பொருந்திய, அரவு-பாம்பாகிய, அணங்கு-இணங் 
கிய, ஒண்‌-ஒள்ளிய, தார்‌-மாலையை அணிந்த, நாதராகிய 
கர்த்தாவின்‌ நுதலில்‌ இருக்கும்‌, அழற்கண்‌ பொறியாய்‌- 
அக்கினிக்‌ கண்களினது தீப்பொறியாகத்‌ தோன்றி, நம்‌- 
நம்முடைய, சரவணம்‌-சரவணப்‌ பொய்கையை, கொண் 
டார்‌ - இடமாகக்கொண்டிருந்தவரது, நாடு - நாடாகிய 
தேயம்‌. (32) 


கந்தமாதனகிரி 
33. தாழ்வு ஆகும்‌ பைங்‌ கிளைகள்‌, சார்‌ பருதிப்‌ பைங்‌ 
[கிளைகள்‌ 
தாழ்வு ஆக மேல்‌ ஆம்‌ தணிகையே- வாழ்வு ஆம்‌ 
இருக்கு- அந்தம்‌ ஆதனத்தார்‌, என்னையும்‌ 
திருக்‌ கந்தமானத்தார்‌ சேர்வு. [ஆட்கொள்ளும்‌ 


தாழ்வு ஆகும்‌ - வளைவாகிய, பைங்கிளைகள்‌-பச்சை மூங்‌ 
கில்கள்‌, சார்பருதி பைங்கிளைகள்‌-அவ்விடத்து உச்சிப்‌ 
போது சார்ந்த சூரியன்‌ தேரிலிருக்கும்‌ பசிய குதிரைகள்‌, 
தாழ்வாக-தங்கும்படியாக, மேல்‌ ஆம்‌ - மேலே நிற்கும்‌, 
தணிகையே-தணிகைமலையே, வாழ்வாம்‌ என்று-வாழுமிட 
மாக, இருக்கு அந்தம்‌-வேதாந்தமே, ஆதனத்தார்‌-ஆசன 


தணிகை வெண்பா 23 
மாகக்‌ கொண்டவர்‌, என்னையும்‌ ஆட்கொள்ளும்‌-என்றும்‌ 
நன்மார்க்க வழியில்‌ நடவாமல்‌ ஒன்றுக்கும்‌ உதவாத 
என்னையும்‌ ஒரு பொருளாக ஆண்டுகொண்‌ டருளும்‌, 
திருக்‌ கந்தமாதனத்தார்‌ - அழகிய கந்தமாதன கிரியில்‌ 
வாசமாயிருப்பவர்‌ சேர்வாகிய இடம்‌. (33) 


தேவகிரி 
34. வெம்‌ தழலினால்‌ வெடித்த வேய்‌ மூத்தம்‌ விண்‌ மடவார்‌ 
தந்த முலை தாக்கும்‌ தணிகையே--கந்தம்‌ உறும்‌ 
மாவகிரின்‌ அம்பின்‌ ஆர்‌ மைக்கண்‌ குறத்தியர்‌ வாழ்‌ 
தேவகிரி நம்பினார்‌ சேர்வு. 


வெம்‌ தழலினால்‌-தன்னிடத்திலிருந்து பிறந்த வெப்பம்‌ 
பொருந்திய தீயினால்‌ வெடித்த, வேய்முத்தம்‌-மூங்கில்‌ 
முத்துக்களானவை. விண்மடவார்‌-தேவ ரம்பையருடைய, 
தந்தமுலை தாக்கும்‌-யானைத்தத்தத்துக்கு இணையான தன 
பாரத்தின்‌ மேலேபோய்ப்‌ பட்டுத்‌ தெறிக்கும்‌, தணிகையே 
-தணிகை மலையே, கந்தம்‌ உறும்‌-வாசனை பொருந்திய, 
மாவகிரின்‌-மாவடுவைப்‌ போலவும்‌, அம்பின்‌-பாணத்தின்‌ 
அழகைப்‌ போலவும்‌, ஆர்‌-கூர்மை பொருந்திய, மைக்கண்‌ 
-மை அணிந்த கண்களையுடைய, குறத்தியர்‌ வாழ்‌-வேட 
மங்கையர்‌ வாழாநின்ற, தேவகிரி என்னும்‌ பருவதத்தில்‌, 
நம்பினார்‌-நம்பியிருந்து தேவரால்‌ அபிடேகமுஞ்‌ செய்வித்‌ 
துக்கொண்டு சேனாபதியானவர்‌, சேர்வு - சேர்வு ஆகிய 


இடம்‌. (34) 
வேங்கடம்‌ 
35, விண்‌ உயரும்‌ ஆசினியின்‌ மென்‌ கனியை, மந்தி 
[பெருந்‌ 
தண்ணுமைபோல்‌ கொட்டும்‌ தணி கயே-— பண்ணும்‌ 
[உடல்‌ 


தீ வேம்‌ கடத்தன்மை செப்பினன்‌, மா வேங்கடத்தன்‌ 
மா ஏங்கு அடத்தன்‌ வரை, 


24 கந்தப்பய்யர்‌ 


விண்‌ உயரும்‌-ஆகாயமட்டும்‌ உயர்ந்த, ஆசினியின்‌ மென்‌ 
கனியை - வேர்ப்பலாவினது மிருதுவான பழத்தைப்‌ 
பறித்துக்கொண்டு, மந்தி-:பந்தியான பெண்குரங்கு, பெருந்‌ 
தண்ணுமைபோற்‌ கொட்டும்‌ தணிகையே- பெரிய மத்தளம்‌ 
போலக்‌ கைகளால்‌ அடிக்குந்‌ தணிகை மலையே, பண்ணும்‌ 
உ டல்‌-பிரமனால்‌ அமைக்கும்‌ இந்த உடம்பைத்‌, தீவேம்‌ 
கடத்‌ தன்மை செப்பினன்‌ -தீயினிடத்து வெந்த கடாகாயம்‌ 
போலும்‌ ஆன்மாவினது கூட்டரவை அறிவித்து 
உபதேசித்தவன்‌, மா-பெருமை பொருந்திய, வேங்கடத்‌ 
தன்‌ -திருவேங்கடத்தில்‌ வாசமாயிருந்து கொண்டு பிரம 
சிருட்டியைச்‌ செய்தவன்‌, மா-மாமரமான ஆரன்‌, ஏங்கும்‌- 
பயந்து ஏங்கிப்‌ போகும்படி, அடத்தன்‌-அடம்பண்ணிச்‌ 
செயித்தவனது, வரை-வரையான மலை. (35) 


பொதியமலை 


36... கிட்டும்‌ பிறைக்‌ குணிலால்‌, கேவேடர்‌ தம்‌ துடியைத்‌ 
தட்டும்‌ ஒலி மல்கும்‌ தணிகையே--அட்டு உடலம்‌ 
சாம்‌ கலகத்‌ தானவர்‌ அஞ்சப்‌ பொருதான்‌, தண்‌ 
ஓங்கல்‌ அகத்தான்‌ அரசு ஊர்‌, [பொதிய 


கிட்டும்‌-கலையாகிய குவட்டிலே கிட்டிவந்த பிறைக்‌ 
குணிலால்‌-மூன்றாம்‌ பிறையாகிய குறுந்தடியைக்‌ கொண்டு, 
கேவேடர்‌-வேட்டையாடுங்‌ குறவர்கள்‌, தம்‌ துடியை-, 
தங்கள்‌ குறிஞ்சிப்‌ பறையை, தட்டும்‌ ஒலி மல்கும்‌-அடிக்‌ 
கப்பட்ட ஓசை நிறைந்த, தணிகை மலையே, அட்டு-உயிர்‌ 
வருக்கங்களைக்‌ கொல்லுதலைச்‌ செய்து, உடலம்‌ சாம்‌ 
கலகத்‌ தானவர்‌-உடம்பு இறக்கும்படி கலகங்களைப்‌ 
புரிந்த. ராட்சதர்‌, அஞ்ச-பயந்தோடும்படி, பொருதான்‌- 
உயுத்தம்‌ பண்ணினவன்‌, தண்‌ஃகுளிச்சி பொருந்திய, 
பொதிய ஓங்கல்‌ அகத்தான்‌-மலையாசலத்திலே அகமாகிய 
வீடாயிருக்கப்பட்ட, அரசு-மன்னன்‌ ஆனவன்‌, ஊர்‌. 
வாழும்‌ இடமான ஊர்‌, 


தணிகை வெண்பா 25 


சீடனாகிய குறுமுனிவன்‌ இருப்பிடமாகையால்‌ மலையா 
சலமூம்‌ தனது வீடாக அரசு புரந்திருப்பன்‌ என்றவாறு. 
(36) 


இனி சிலேடை வருமாறு :— 


சிலேடை வெண்பா 


குமரகோட்டம்‌ 
சிவன்‌ திருவுரு சிலேடை (முற்பாதி சிலேடை) 


37. பொங்கு அரவம்‌, கந்தரம்‌ கார்‌, புல்லுமை, பஞ்சான 
சங்கரனை ஒப்பாம்‌ தணிகையே--தங்கும்‌ [னத்தால்‌ 
அமர கோட்டத்‌ தானத்து, அம்‌ பொன்‌ முடி சேர்‌ 
குமரகோட்டத்தான்‌ குடி. 


பொங்கு-பிரகாசிக்கும்‌, அரவம்‌-சர்ப்பமும்‌, கந்தரம்‌ கார்‌- 
கண்டத்திலேகறுப்புநிறமும்‌, புல்உமை-பக்கத்தில் சேர்ந்த 
உமையவளும்‌, பஞ்சானனத்தால்‌-பஞ்சானனமாகியஜந்து 
வதனமும்‌ சங்கரனுக்கு உண்டாகையினாலும்‌, இந்த 
மலையிடத்திலேயும்‌, பொங்கும்‌ - மிகுந்த, அரவம்‌-தேவர்‌ 
முதலானவர்‌ துதிக்கும்‌ சத்தமும்‌, கந்தரம்‌-கந்தரமாகிய, 
கெவிகளும்‌, கார்‌-காராகிய சுனைநீரும்‌, புல்லும்‌-மஞ்சம்‌ 
புற்களும்‌, மை-மையாகிய மேகமும்‌, பஞ்சானனத்தால்‌- 
பஞ்சானனமாகிய சிங்கமும்‌ இருத்தலால்‌, சங்கரனை 
ஒப்பாம்‌ தணிகையே- அந்தச்‌ சங்கரனாகிய பரமசிவனுக்கு 
நிகரான தணிகை மலையே, தங்கும்‌-வாசமாயிருக்கும்‌, 
அமரகோட்டம்‌ - தேவரது ஆலய மிகுந்திருக்கப்பட்ட, 
தானத்து-சொர்க்கலோகம்‌ வரையும்‌ போய்‌ நீண்டு, அம்‌- 
அழகிய பொன்‌ முடிசேர்‌-பொன்னால்‌ செய்த கருப்பக்‌ 
கிரகத்தினது சிகரம்‌ தீண்டிய, குமர கோட்டத்தான்‌- 
கச்சி நகரத்தில்‌ குமரகோட்டத்தில்‌ வாழும்‌ முருகன்‌, 
குடி-குடியிருப்பு. (37) 


26 கந்தப்பய்யர்‌ 


கச்சிமா வடி 
திருமால்‌ திருமேனி (முற்பாதி சிலேடை) 


38. பூங்‌ கமல உந்தி, மணி, பொன்‌, திகிரி, கோடு, வனம்‌ 
தாங்குதலால்‌ மால்‌ ஆம்‌ தணிகையே--ஓங்கு 
[தண்டைச்‌ 
சேவடியான்‌, நான்‌ இமலம்‌ சேராது அருள்‌ கச்சி 
மாவடி ஆனான்‌, நிமலன்‌ வைப்பு. 


பூங்‌ கமல உந்தி ஆகிய நாபிக்கமலமும்‌ மணி ஆகிய 
கவுத்துவாபரணமும்‌ பொன்‌ ஆகிய இலக்குமியும்‌ திகிரி 
ஆகிய சக்கராயுதமும்‌ கோடு ஆகிய சங்கும்‌ வனம்‌ ஆகிய 
துளசிமாலையும்‌, தாங்குதலால்‌, தரித்த வண்டுவைப்‌ போல 
இந்த மலையும்‌,பூங்கமல உந்தி ஆகிய தாமரையோடையும்‌, 
மணி ஆகிய நவரத்தினங்களும்‌ பொன்‌ ஆகிய சொர்ணங்‌ 
களும்‌ திகிரி ஆகிய மூங்கிலும்‌ கோடு ஆகிய யானைத்‌ 
தந்தமும்‌ வனம்‌ ஆகிய காடும்‌, தாங்குதலால்‌-சுமந்திருத்த 
லால்‌, மால்‌ ஆம்‌, தணிகையே-விண்டுவுக்கு நிகராகிய தணி 
காசலமே, ஓங்குதண்டை-ஓசைமிகுந்த பொன்னந்‌ 
தண்டை சிலம்பு அணிந்த,சேவடியான்‌-சிவந்த பாதாரவிந்‌ 
தத்தை யுடையவன்‌, நான்‌- அடியேன்‌, இம்மலம்‌ சேராது- 
இந்த ஆணவாதி மலத்திரயத்தில்‌ அழுந்தாமல்‌, அருள்‌- 
கிருபை செ:-ப்யப்பட்ட, கச்சிமாவடி-காஞ்சீ புரத்தில்‌ மாவடி 
யின்கண்ணே, ஆனான்‌-நீங்காது இருப்பவன்‌, நிமலன்‌- 
மலரகிதனாகிய அறுமுகவனது வைப்பு ஆகிய இடம்‌. (38) 


வள்ளிமலை 
பிரமனுக்குச்‌ சிலேடை 
39. நால்வாய்‌ காயத்திரிமான்‌, நண்ணமரை மேவு பெருஞ்‌ 
சால்பால்‌ விதி ஆம்‌ தணிகையே-- நூல்‌ வாய்ந்த 
வெள்ளிமலை வேங்கை ஆன்‌ வீடு உடை எஓஊர்திச்‌ 
வள்ளிமலை வேங்கையான்‌ வாழ்வு. [சிவன்‌ சேய்‌, 


தணிகை வெண்பா 27 


நால்வாயாகிய நான்கு திருவாய்‌ மலரும்‌, காயத்திரிமான்‌ 
காயத்திரி என்னும்‌ மான்‌ போன்றவளும்‌, நண்‌ - பொருந்‌ 
திய, அம்‌-அழகிய, மரை மேவு பெருஞ்சால்பால்‌-பிரமன்‌ 
தாமரையாதனத்திலிருக்கும்‌ மேம்பாட்டினாலும்‌, இந்த மலை 
யிலும்‌ நால்வாய்‌-தொங்கிய வாயுடைய குஞ்சரங்கள்‌,, 
காய-கோபிக்கத்‌ திரியாநின்ற மான்களும்‌, நண்ண-கூட்‌, 
மரை என்னும்‌, மிருகமும்‌, மேவு-மேவியிருக்கும்‌, பெருஞ்‌ 
சால்பால்‌-பெரிய மேன்மைக்‌ குணாதிசயத்தால்‌, விதி ஆம்‌ 
பிரமனுக்கு ஒப்பாகிய தணிகை மலையே, நூல்‌ வாய்ந்த- 
சாத்திரங்களில்‌ கூறும்‌ பெருமை பெற்ற, வெள்ளிமலை 
என்னும்‌ கயிலையும்‌ வேங்கை ஆகிய புலித்தோலும்‌, ஆன்‌ 
ஆகிய இடபமும்‌, நிரனிறையே இந்த மூன்றையும்‌ வீடாக 
வும்‌ உடையான வஸ்திரமாகவும்‌ ஊர்தியான வாகனமாக 
வும்‌ படைத்த சிவனது சேயாகிய புதல்வன்‌, வள்ளிமலை 
வேங்கையான்‌-வள்ளிமலையில்‌ வேங்கை மரமாய்‌ நின்ற: 
வனது வாழ்வான இடம்‌. இதனுள்‌ மரை என்பது தலைக்‌ 
குறை விகாரம்‌. (39): 


கதிர்காமம்‌--அரசனுக்குச்‌ சிலேடை 

40. மந்திரி கூடத்‌ தலைமை மன்னி மலை அரசாய்‌ 

தந்திரி கூடம்‌ சேர்‌ தணிகையே - சிந்துமுரசு 
எண்‌ திக்கு அதிர்‌, காமன்‌ எண்ணுமுறை மைத்துனன்‌ 
கண்டிக்‌ கதிர்காமன்‌ காப்பு. [ ஆம்‌ 


மந்திரியாகிய ஆலோசனைக்காரர்‌ சேர, தலைமை மன்னி.. 
நிலைபெற்று மலைபோலும்‌ தோற்றம்‌ படைத்து தந்திரிகளா 
கிய சேனாதிபதிகளுங்‌ கூடிக்‌ கூடமாகிய கொலுச்சாவடியி: 
லிருக்கும்‌ அரசன்‌ தன்மைபோல, இந்த மலையும்‌ மந்திரி 
யாகிய பிரகஸ்பதி பகவான்‌ முடிமேல்‌ வந்து கூடிப்‌ 
பொருந்த, தலையான உச்சியிலே மையாகிய மேகங்களை 
யும்‌ பொருந்தி, மலையரசராய்‌-மலைக்கிறைவனாகிய முருகன்‌ 
தனதிடத்தில்‌ விட்டு நீங்காதிருத்தலில்‌ தானும்‌ மலைகளுக்கு. 
அரசாகி தந்தம்முடைய திரிகூடமாகிய மூன்று கொடுமுடி. 


28 கந்தப்பய்யர்‌ 


யையும்‌ பொருந்தி அரசர்க்கு ஒப்பாகிய தணிகையே- 
தணிகைவெற்பே, சிந்து-பொருந்திய சமுத்திரமாகிய, 
மூரசு-வெற்றிமுரசமானது, எண்திக்கும்‌-எட்டுத்‌ திசை 
யினும்‌, அதிர-சத்திக்கப்பட்ட , காமன்‌-மன்மதன்‌, எண்ணு 
முறை-எண்ணனிப்‌ பார்க்கும்‌ வரிசையிலே, மைத்துனனாம்‌- 
.மைத்துன முறைமையாய்க்‌ கொண்டவன்‌, கண்டிக்‌ கதிர்‌ 
காமம்‌ என்னும்‌ தலத்தில்‌ வாழ்பவனது காப்பு ஆகிய 
காவல்‌. 


இதனுள்‌ தந்திரி கூட்டஞ்‌ சர்‌ என்பது அம்மலைச்‌ சார 
லில்‌ வாழும்‌ கந்தருவர்‌ வாசிக்கும்‌ வீணை நரம்பிசை சுவாமி 
எழுந்தருளியிருக்கும்‌ உச்சிமலையில்‌ கேட்கும்படி சேரும்‌ 
தணிகை எனினும்‌ ஒக்கும்‌. அன்றித்‌ தம்‌ என்பது சாரியை 
ஆக்கித்‌ திரிகூட மூன்று சிகரம்‌ எனினும்‌ ஆம்‌. 


இனித்‌ தனிச்சொல்‌ சிலேடை வருமாறு: இதுவரையும்‌ 
வெண்பா முதற்பாதியில்‌ தலமகத்துவமும்‌, மலை வருணனை 
யும்‌ சிலேடையும்‌ கூறி நாற்பது வெண்பா மட்டும்‌ நிறுத்தி, 
இனி முற்பாதியில்‌ தனிச்‌ சொற்‌ சிலேடை கூறுகின்றார்‌. 
பிற்பாதி நூறு வெண்பாவிற்கும்‌ திருகு கூறுதலால்‌ அந்தத்‌ 
திருகு பிற்பாதியில்‌ முப்பத்திரண்டாம்‌ வெண்பா முதலாகச்‌ 
சரவணப்‌ பொய்கை முதலான சில தலங்களுக்குத்‌ திருகு 
கூறுமுறைமையும்‌ அவ்வவ்‌ வெண்பாக்கள்‌ தோறும்‌ 


காண்க. (40) 
இனித்‌ தனிச்சொற்‌ சிலேடை 
திருச்செங்கோடை 
41. கொங்கு ஆர்‌ மலர்ச்‌ சுனையும்‌, கோவேடர்‌ 
[கைச்சிலையும்‌ 


சங்காரம்‌ செய்யும்‌ தணிகையே— தெங்கு ஆரும்‌ 
செங்கோடைக்கண்‌ யான்‌ சேவிப்ப வீற்றிருக்கும்‌ 
செங்கோடைக்‌ கண்ணியான்‌ சேர்வு. 


> 
கொங்கு ஆர்‌-தேன்‌ நிறைந்த, மலர்ச்சுனையும்‌-பூஞ்சுனை 
களும்‌, கோவேடர்‌-வேடராசாக்கள்‌, கைச்சிலையும்‌-கையில்‌ 


தணிகை வெண்பா 29 


பிடித்த வில்லும்‌, சங்காரஞ்‌ செய்யும்‌ என்றது பூஞ்சுனை 
களில்‌ சங்கினங்கள்‌ ஆரமான முத்துக்களை ஈனும்‌ என்றும்‌, 
கோவேடர்‌ கைச்சிலை மிருகங்களை எந்நாளும்‌ சங்கரிக்குந்‌ 
தொழிலைச்‌ செய்யும்‌ என்றும்‌ பயனிலையாக முடித்து இரு 
வகைச்‌ சிறப்புமுடைய தணிகையே-தணிகை மலையே, 
தெங்கு ஆரும்‌-தென்னவனம்‌ நிறைந்திருக்கும்‌, செங்‌ 
கோடைக்கண்‌ - திருச்செங்கோடு என்னும்‌ பெயரை 
யுடைய தலத்தின்கண்ணே, யான்‌ சேவிப்ப- நான்‌ கண்டு 
வணங்கிச்‌ சேவிக்கும்படி வீற்றிருக்கும்‌-எழுந்தருளியிருக்‌ 
கும்‌, செங்கோடைக்‌ கண்ணியான்‌-சிவந்த காந்தள்‌ 
பூமாலையைத தரித்தவனது சேர்வு ஆகிய இடம்‌. (41) 


பரங்குன்றும்‌ அலைவாயும்‌ கூடிய திருகு 
42. கோங்கு தலை வாய்‌ மலரும்‌, கோதையர்கள்‌ வாய்‌ 
தாங்குதலை மாறாத்‌ தணிகையே--ஓங்கும்‌ [மலரும்‌, 
பரங்குன்று அலைவாயான்‌, பாலன்‌, அல்லார்‌ தேக 
பரம்‌ குன்றலை வாயான்‌ பற்று. 


கோங்கு-கன்னிகார விருக்கமானது. தலை-உச்சியிலே, 
வாய்‌-வாய்ந்த மலரும்‌-பூவும்‌, கோதையர்கள்‌ - ஸ்ரீசனங்‌ 
களுடைய, .வாய்மலரும்‌-செந்தாமரை மலர்‌ போன்ற 
சிவந்த: வாயும்‌, தாங்குதலை மாறாத தணிகையேஃகன்னி 
காரம்‌ என்னும்‌ பூவைச்‌ சுமத்தலை மாறிப்‌ போகாது என்றும்‌ 
ஸ்ரீகளது வாய்மலர்‌ குதலைச்‌ சொல்லைத்‌ தாம்மாறுபாடில்லா 
மல்‌ பேசும்‌ என்றும்‌ தனித்தனி கூட்டுக, அப்படி அதிசய 
முள்ள தணிகையே-தணிகை மலையே, ஓங்கும்‌-உயர்ந்த. 
பரங்குன்று-திருப்பரங்குன்றும்‌, அலைவாய்‌-திருச்செந்தூரும்‌ 
உடையவன்‌, பாலன்‌-எந்தாளும்‌ வாலைப்‌ பருவம்‌ உள்ள 
வன்‌, அல்லார்‌- அஞ்ஞானிகளுடைய, தேகபரம்‌-உடற்‌ 
சுமையை, குன்றலை-கெட்டுப்போதலை வாயான்‌-வாய்க்க 
வொட்டாதவனது, பற்றாகிய விருப்பமான இடம்‌. 
இதனுள்‌ கோதையர்கள்‌ வாய்மலர்‌-வாயாகிய செவ்‌ 


வல்லிப்பூ எனினும்‌ ஓக்கும்‌. வாய்மலர்தாம்‌ குதலை மாறாது 
எனக்‌ கூட்டுக. (42) 


30 கந்தப்பய்யர்‌ 


ஆவினன்குடி 
43. காம மயல்‌ உற்றவரும்‌, காசு அகலும்‌ பூசுரரும்‌, 
சாமமறை கூறும்‌ தணிகையே--தேமருவும்‌ 
செய்‌, ஆவி, நன்குடி, ஆன்‌, செல்வம்‌, மணி, மாடமும்‌ 
மெய்‌ ஆவினன்‌ குடியான்‌ வெற்பு. [சேர்‌ 


காமமயல்‌உற்றவரும்‌-காம விகாரத்தையுடைய ஸ்ரீகளும்‌ 
புருடரும்‌, காசு அகலும்‌-குற்றம்‌ நீங்கிய, பூசுரரும்‌-பூமியின்‌ 
கண்‌ தேவராகிய மறையவரும்‌, சாமமறை கூறும்‌ 
தணிகையை-காமவிகாரங்‌ கொண்டவர்கள்‌ சாமம்‌- அர்த்த 
சாமத்திலே, மறை கூறும்‌-ரகசியம்‌ பேசுவர்‌, பூசுரர்‌ சாம 
மறை கூறுமென்றது சாமவேத பாராயணம்‌ பண்ணுவர்‌, 
இப்படிக்‌ கொத்த தணிகை என்னும்‌ தலமே, தேமருவும்‌ 
- வாசனை பொருந்திய தாமரை முதலிய பூ நிறைந்த, 
செய்‌ - கழனியும்‌, ஆவி - குளமும்‌, நன்குடி - நல்ல குடிக 
ளும்‌, ஆன்‌ - பசுக்களும்‌, செல்வம்‌ - ஐஸ்வரியமும்‌, மணி 
ு இரத்தினங்களும்‌, மாடம்‌ - உப்பரிகைகளும்‌, சேர்‌ - 
நிறைந்திருக்கப்பட்ட, மெய்‌ - உண்மையைக்‌ கொடுக்கப்‌ 
பட்ட, ஆவினன்குடியான்‌ - பழனி வெற்பையுடையவ 
னது வெற்பு ஆகிய மலை, 


இதனுள்‌ முருகனுக்கு இனிமை யாதலிற்‌ சாமவேதம்‌ 
என்று பிரித்தெடுத்துரைத்தார்‌. தேமருவுஞ்‌ செய்‌ எனவே 
தாமரை முதலிய நீர்ப்பூவை வருவித்துரைக்கப்பட்டது. 
செல்வமணி மாடமென்பதனை ஒரு தொடராக்கி செல்வம்‌ 
நிறைந்த அழகிய மேனிலை எனினும்‌ ஓக்கும்‌. பழனிக்கு 
ஆவினன்குடி என்றும்‌ பெயர்‌ என அறிக, (43) 


ஏரகம்‌ இடைக்கழி கூடிய திருகு 
44. கார்‌ அங்க வேடர்‌ கரத்தினும்‌, மீ வானத்தும்‌, 
சாரங்கம்‌ தாவும்‌ தணிகையே- சீர்‌ தங்கும்‌ 
ஏரகம்‌ இடைக்கழியான்‌, என்றும்‌ இரு தாள்‌ வணங்கு 
வார்‌ அகமிடைக்‌ கழியான்‌ வைப்பு. 


தணிகை வெண்பா 31 


காரங்கவேடர்‌-கரிய நிறம்‌ படைத்த சரீரத்தை உடைய 
வேடரது, கரத்தினும்‌-கைகளிலேயும்‌, மீ-மேலே உயர்ந்த, 
வானத்தும்‌- ஆகாயத்தீலும்‌, சாரங்கம்‌ தாவும்‌ தணிகையே- 
வேடர்‌ கரத்துச்‌ சாரங்கமாகிய வில்லு வளையும்‌ போது 
அடியும்‌ நுனியும்‌ ஒன்றையொன்று தாவும்படி சக்கிரா 
காரமாய்‌ வளையும்‌, ஆகாயத்திலே சாரங்கமாகிய மான்கள்‌ 
தாவிக்‌ குதிக்கும்‌ இப்படிக்கொத்த தணிகாசலமே, சீர்‌ 
தங்கும்‌-கீர்த்தி படைத்த ஏரகமான திருவேரகமும்‌, 
இடைக்கழி என்னும்‌ திருநாடுமுடையான்‌, என்றும்‌ எந்‌ 
நாளும்‌, இருதாள்‌ வணங்குவார்‌- இரண்டு திருவடிகளையுஞ்‌ 
சேவிப்பவரது, அகமிடை மனதிடத்திலே, கழியான்‌- 
விட்டு நீங்காதிருப்பவனது வைப்பு ஆகிய இடம்‌. 


என்றும்‌ இருதாள்‌ வணங்குவார்‌ எனவே உண்மை 
ஞானிகள்‌ என்பதாம்‌. ஆகையால்‌ அவரகத்தில்‌ நீங்காது 
இருப்பன்‌ என்பது அறிக, (44) 


குன்றுதோறாடல்‌ 
45. சூழும்‌ முழையும்‌, சவரர்‌ துன்னும்‌ உழையும்‌, புத்தேள்‌ 
தாழும்‌ தவர்‌ சேர்‌ தணிகையே- நீள்‌ கழலை 
ஒன்றுதோறு ஆடலினான்‌ உற்று அகலான்‌ தொண்டர்‌ 
குனறுதோறு ஆடலினான்‌ குன்று. [ உளம்‌, 


சழும்முழையும்‌- அம்‌ மலையைச்‌ சூழ்ந்த குகைபிடத்திலும்‌, 
சவரர்‌ துன்னும்‌-வேடர்கள்‌ இருக்கும்‌, உழையும்‌- இடங் 
களாகிய மலைச்சாரலினும்‌, புத்தேள்‌ தாழும்‌ தவர்‌ சேர்‌ 
தணிகையே-புத்தேளாகிய தெய்வங்களும்‌ வணங்குந்‌ 
தவராகிய தபோதனர்களும்சேர்ந்திருப்பர்‌ ,வேடர்துன்னும்‌ 
இடங்களிலே புத்தேளாகிய புதுமையையுடைய, தாழும்‌- 
வளைந்த, தவராகிய தனிசு வைத்திருக்கும்‌ தணிகை 
எனனும்‌ மலைய, நீள்‌ கழலை- நீண்ட பாதங்களை, ஒன்று 
தோறு-சேருந்தோறும்‌, ஆட லினான்‌-ஆளும்‌ திறத்தினாலே, 
உற்று அகலான்‌- சேர்ந்து நீங்கான்‌, தொண்டர்‌ உளம்‌- 
அடியவர்‌ இதய கமலத்திலே, குன்றுதோறாடலினான்‌- 


32 கந்தப்பய்யர்‌ 


_ குன்றுதோறாடல்‌ என்னும்‌ அஞ்சாம்படை வீடுடை 
யவனது குன்று ஆகிய பொருப்பு. 


இதனுள்‌ சேருந்தோறும்‌ ஆளுந்தன்மையன்‌ ஆதலின்‌ 
தொண்டர்‌ உளத்தில்‌ உற்று அகலான்‌ என மாறி உரைத்‌ 
துக்‌ கூட்டிப்‌ பொருள்‌ கொள்க. (45) 
பழமுதிர்சோலை 
46, வித்திய ஏனல்‌ குரலும்‌, வேடமடவார்‌ குரலும்‌, 
தத்தை கவர்ந்து ஏகும்‌ தணிகையே--பத்தர்‌ தொழும்‌ 
சோலைமலைவாய்‌ நிலையார்‌, தொண்டர்‌ உளத்து அன்பு 
காலை, மாலைவாய்‌ நிலையார்‌, காப்பு, [ அகலுங் 


தினைப்புனத்தில்‌ உழுது விதைத்துப்‌ பயிர்‌ செய்த ஏனல்‌ 
குரலும்‌-தினைக்கதிரும்‌ வேடமடவார்‌ குரலும்‌- அந்தத்‌ 
தினைப்புனங்காக்கும்‌ வேடஸ்ரீீளடைய ஆயலோட்டும்‌ 
வாய்க்குரலோசையும்‌ இந்த ரெண்டையும்‌. தத்தை 
கவர்ந்து ஏகும்‌ தணிகையே-கதிரைத்‌ தின்னவந்த தத்தை 
யாகிய பச்சைக்கிளிகள்‌ கவர்ந்துபோகாநின்ற தணிகை 
மலையே, பத்தர்‌ தொழும்‌-அடியார்‌ வணங்காநின்ற, 
சோலைமலைவாய்‌ - பழமுதிர்சோலை மலையிடத்தீலே, நிலை 
யார்‌-நிலையாய்‌ நிற்கும்‌ விருப்பமுள்ளவர்‌, தொண்டர்‌ 
உளத்து அன்பகலுங்காலை--தன்னை நினைக்கு மனதிலே 
அன்பு அகலும்‌ காலை- அன்பு நீங்கின காலத்திலே, மலை 
வாய்‌-பிணக்காய்‌, நிலையார்‌-நிலைத்திருக்காது மறைந்‌ 
தொளிப்பவர்‌ காப்பு ஆகிய காவல்‌. 


இதனுள்‌ வேடமடவார்‌ குரலோசையை ஆகுபெயராற்‌ 
குரலென்றார்‌. கதிரைக்‌ கவர்தல்‌-மூக்காற்‌ கிள்ளிக்‌ 
கொள்ளுதல்‌-மடவார்‌ குரலோசையைக்‌ கள்ளத்தன்மை 
யால்‌ கிரகித்துக்‌ கொள்ளுதல்‌. இது சொற்சிலேடை என 
அறிக. தினைக்‌ கதிரை நாடிவந்த கிளிகள்‌ தங்களை ஓட்டு 
தற்குக்‌ கூப்பிடும்‌ மறவரது பெண்களுடைய வாய்மொழி 
யையுங்‌ கிரதித்து, இரண்டு லாபம்‌ பெற்றது என்க. 


தணிகை வெண்பா 33 


பத்தர்‌-தசகாரியம்‌ உணர்ந்தவர்‌ எனினும்‌ அமையும்‌. 
அன்றிப்‌ பேரின்பத்துக்குரிய பத்து வகை அவத்தையும்‌ 
பொருந்திய அதிதீவிர பக்குவர்‌ எனினும்‌, தசவித சைவர்‌ 
எனினும்‌ ஓக்கும்‌. (46) 
நீலோற்பலத்துக்குத்‌ திரிபு 
47. பங்கயக்‌ கண்‌ மால்‌ விண்டும்‌, பைஞ்சாரல்‌ 
[ஐழ்‌ விண்டும்‌ 

சங்கமுடன்‌ தாழும்‌ தணிகையே -- கொங்கு உலவு 

கல்லாரம்‌ பூண்‌ உரத்தான்‌, காழ்‌ வயிரம்‌ மாணிக்கக்‌ 

கல்‌ ஆரம்‌ பூண்‌ உரத்தான்‌ காப்பு, 
பங்கயக்‌ கண்‌-தாமரைமலர்‌ போலும்‌ கண்களையுடைய, 
மால்‌-பெருமை பெற்ற, விண்டும்‌-விட்டுணுவும்‌, பைஞ்‌ 
சாரல்‌ சூழ்‌ விண்டும்‌-குளிர்ச்சி தங்கிய மலைப்‌ பக்கத்தைச்‌ 
சழ்ந்திருக்கிற விண்டுவாகிய மூங்கிலும்‌,சங்கமுடன்‌ தாழும்‌ 
தணிகையே-விண்டுவானவன்‌ சங்கமாகிய பாஞ்சசன்னி 
யம்‌ ஏந்திய கரத்தோடும்‌ வணங்கும்‌ என்றும்‌, மூங்கி 
லானது சங்கமாகிய கூட்டத்துடனே வளைந்து கிடக்கும்‌ 
என்றும்‌ பொருள்‌ கொள்க. இப்படிக்கொத்த தணிகா. 
சலமே, கொங்கு உலவும்‌-தேன்‌ உலாவப்பட்ட, கல்‌ 
லாரம்‌-நீலோற்பலப்‌ பூமாலையை, பூண்‌ உரத்தான்‌-தரித்த 
ஞானசொருூபர்‌, காழ்‌-நிறம்‌ பொருந்திய, வயிரம்‌ மாணிக்‌ 
கக்‌ கல்‌ ஆரம்‌ பூண்‌-வயிரமாகிய வச்சிரக்கல்‌ பதக்கமும்‌, 
மாணிக்கக்‌ கல்லாகிய பதுமராகக்‌ கோவையும்‌ ஆரமாகிய 
முத்துமாலையும்‌ பூணாகிய ஆபரணமும்‌ விளங்காநின்ற, 
உரத்தான்‌-திருமார்பை யுடையவரது காப்பாகிய காவல்‌. 


இதனுள்‌ கொங்கு என்பது மணமும்‌ மலர்த்தாதும்‌ 
கூறினும்‌ ஆம்‌. இது சொல்லாலும்‌ பொருளாலும்‌ கூடிய 
சிலேடை என அறிக, (47) 
3 


34 கந்தப்பய்யர்‌ 


48: சந்தனமும்‌, ஏனல்தனைக்‌ காக்கும்‌ தையலார்‌ 
தம்‌ தனமும்‌ வம்பு ஆர்‌ தணிகையே - முந்தும்‌ 
அறுமீன்‌ அருட்கு அளியான்‌, அம்‌ கமலத்‌ தாட்கு 
அறும்‌ ஈனர்‌ உள்‌ களியான்‌ ஆர்வு. [ அன்பு 


சந்தனமும்‌-அம்‌ மலையிலுள்ள சந்தன மரமும்‌, ஏனல்‌ 
தனைக்‌ காக்கும்‌ தையலார்‌-தினைப்புனம்‌ காக்கும்‌ மடவார்‌ 
கள்‌, தம்‌- தமது, தனமும்‌ - கொங்கைகளும்‌, வம்பு ஆர்‌ 
_தணிகையே-ச ந்தன மரம்‌ வம்பு ஆகிய வாசனையும்‌ கொங்‌ 
"கையில்‌ வம்பு ஆகிய முலைக்கச்சையும்‌ பொருந்திய 
தணிகை மலையே, முந்தும்‌-சரவணப்‌ பொய்கையில்‌ குழவி 
யாய்‌ அழும்பொழுது முந்திப்போய்‌ எடுத்து முலைப்பால்‌ 
கொடுத்த அறுமீனாகிய கார்த்திகை மாதர்‌ அறுவர்‌, 
அருட்கு-கனிந்த அன்புக்கு, அளியான்‌-கிருபையைப்‌ 
பூண்டவன்‌, ௮ம்‌- அழகிய, கமலத்தாட்கு-தனது பாதார 
விந்தத்துக்கு, அன்புஅறும்‌-பக்தியில்லா, ஈனர்‌ உள்‌- இழிந்‌ 
தவரது மனதிலே, களியான்‌-களித்து வாசமாயிராதவனது; 
ஆர்வு ஆகிய நிறைந்திருக்கும்‌ இடம்‌. 

இதனுள்‌ மரத்துக்கு வம்பு ஆர்தல்‌ நிறைதல்‌, தனக்குக்‌ 
கச்சு ஆர்தல்‌ பொருந்துதல்‌. தாளுக்கு அன்பு அறு ஈனர்‌- 
வேதபாகியரான பாஷண்டர்‌ என அறிக, (48) 


கிரவுஞ்ச கிரி 


49, ஊனத்தை நீக்குநரும்‌, ஊசல்‌ மடவாரும்‌, அன- 
தானத்தை ஏயும்‌ தணிகையே -- வானத்து 
இரும்‌ கற்பகமாய்த்‌ தான்‌ ஈவான்‌, கைவேலால்‌ 
பெரும்‌ கல்‌ பக மாய்த்தான்‌ பெட்பு. 


ஊனத்தை நீக்குநரும்‌-குற்றங்களைத்‌ தீர்க்கும்‌ பெரியவர்‌ 
களும்‌, ஊசல்‌ மடவாரும்‌-ஊசலாடப்பட்ட ஸ்ரீகளும்‌, 
அன்னதானத்தை ஏயும்‌ தணிகைமே- னத்தை நீக்குகிற 


தணிகை வெண்பா 35 


வர்‌ அன்னதானங்களைச்‌ செய்வார்‌ என்றும்‌, ஊசல்‌ மட 
வார்‌, அன்ன-அந்த ஆகாயத்திலிருக்கும்‌, தானத்தை- 
சொர்க்க லோகம்‌ வரைக்கும்‌ போய்ப்‌ பொருந்தி வருவர்‌ 
என்றும்‌ கூட்டுக, அப்படிப்பட்ட அதிசயம்‌ பெற்ற 
தணிகையே-தணிகாசலமே, வானத்து தேவருலகத்தில்‌ 
இருக்கும்‌, இரும்‌-பெருமை பொருந்திய, கற்பகமாய்த்‌ 
தான்‌ ஈவான்‌-கற்பக விருட்சத்தைப்போல்‌ அடியார்கள்‌ 
வேண்டிய எல்லாம்‌ கொடுப்பவன்‌, கைவேலால்‌-தனது 
கரத்திலிருந்த சக்தியினாலே, பெரும்‌-பெரிய, கல்‌ பக- 
கிரவுஞ்சகிரியைப்‌ பிளக்கும்படியாகத்‌ தான்‌, மாய்த்தான்‌- 
கிழித்துச்‌ செயித்தவனது, பெட்பு-பெட்பு ஆகிய ஆர்வம்‌. 


சோடச தானத்திலும்‌ அதிகம்‌ ஆதலின்‌ அன்ன 
தானத்தையே கூறினார்‌, கல்‌ என்றது மலைக்குப்‌ பெயர்‌; 
ஆகுபெயராக்கிக்‌ கல்லினது மாயையைப்‌ பக மாய்த்தார்‌ 
எனினும்‌ ஓக்கும்‌. (49) 


50. பஞ்சவனத்‌ தையலரும்‌, பஞ்ச வனத்து ஐ அலரும்‌, 
தஞ்சவனம்‌ சாரும்‌ தணிகையே -- அஞ்சலி செய்‌- 
தாரது இன்னா இரித்தான்‌, சாற்ற அரும்‌ வேதாந்தம்‌ 
தாசரதி நா விரித்தான்‌ சார்பு. [எலாம்‌ 


பஞ்சவனத்‌ தையலரும்‌-பஞ்சதாருவின்‌ நிழலில்‌ இருக்கும்‌ 
அரம்பையரும்‌, பஞ்சவனத்து-ஐந்து வர்ணமாய்‌ மலர்ந்த, 
ஐ- அழகிய, அலரும்‌- நானாவிதமான புட்பங்களும்‌, 
தஞ்சவனம்‌ சாரும்‌ தணிகையே-தேவரம்பையர்‌ சுவாமி 
தெரிசனத்துக்கு எளிமையாய்‌ வரப்பட்ட அன்னத்தைப்‌ 
போல்‌ இரங்கிச்‌ சேர்ந்து வருவார்‌ என்றும்‌, ஐந்து நிறப்‌ 
பூக்களும்‌, தஞ்சம்‌-பற்றுக்‌ கோடாகிய ஒன்றுக்கொன்று 
ஆதரவாகிய வனமாகிய நந்தவனத்தில்‌ தங்கியிருக்கும்‌ 
என்றும்‌ தனித்தனிக்‌ கூட்டுக. இப்படிப்பட்ட அதிசய 
முடைய, தணிகையே-தணிகை நகரே, அஞ்சலி செய்தா 
ரது-தன்னைக்‌ கும்பிடும்‌ அடியார்களது, இன்னா-துன்பங் 


36 கந்தப்பய்யர்‌ 


களை, இரித்தான்‌-கெடுத்தவன்‌, சாற்ற அரும்‌-சொல்லுதற் 
கருமையான, வேதாந்தம்‌ எலாம்‌-வேதாந்த சாஸ்திரம்‌ 
எல்லாவற்றையும்‌, தாசரதி நா-தனது சீடனாகிய தசரத 
புத்திரன்‌ ராகவனுடைய நாக்கிலே கற்கும்படி, விரித்தான்‌- 
விரிவாகக்‌ கூறி உபதேசஞ்செய்தவனது சார்பாகிய இடம்‌, 


இதனுள்‌ கந்தபுராணத்தில்‌ தணிகை மான்மிய்த்தில்‌ 
சொல்லிய கதை: தண்டகாரணியத்திலே அகத்தியரிடத்‌ 
தில்‌ உபதேசம்‌ பெற்றும்‌ மனது நிலையாத படியீனாலே 
தாசரதியானவன்‌ அகத்தியனுக்கே குருவாகிய முருக 
னிடத்து வேதாந்த உபதேசம்‌ பெற்று நிட்டை கூடினமை 
யால்‌, இது புராணத்தில்‌ கூறியபடி இவர்‌ வெண்பாவில்‌ 
சுருக்கமாக உரைத்தார்‌ என அறிக. இதுவும்‌ சொல்லின்‌ 
சிலேடையும்‌ பொருள்‌ சிலேடையும்‌ கூடியிருந்தது 
காண்க, (50) 


விசாக நட்சத்திரம்‌ 


51. ஏமம்‌ சரிகளினும்‌, எல்‌ ஆர்‌ பைங்காவினும்‌, போ- 
தாமஞ்சரியார்‌ தணிகையே -- வாம்‌ உழைபின்‌ 
போய்‌ ஆவி சாகத்தான்‌ பொற்கணை தொட்டான்‌ 
மாயா விசாகத்தான்‌ வாழ்வு. [மருகன்‌ , 

ஏமம்‌ - பொன்மயமான, சரிகளினும்‌ - மலைச்சரிவினின்று 

இழிவான வழிகளினும்‌, எல்‌ ஆர்‌-பிரகாசம்‌ நிறைந்த மதில்‌ 
சூழ்ந்த, பைங்காவினும்‌-பசிய நந்தவனத்தினும்‌, போதா 
மஞ்சரியார்‌ தணிகையே-மலைச்சரிவிலே போதா என்னும்‌ 
புள்ளும்‌ மஞ்சாகிய மேகமும்‌ அரியாகிய சிங்கமும்‌ 
பொருந்தும்‌ என்றும்‌, பைங்காவில்‌ போதாமஞ்சரி-மலரும்‌ 
தன்மையவான பூங்கொத்துக்கள்‌ பொருந்தி இருக்கும்‌ 
என்றும்‌ கூட்டுக. இத்தன்மையவாகிய தணிகைமலையே, 
வாம்‌-தாவிக்‌ குதித்தோடும்‌, உழைபின்‌-மாயமான்‌ பின்னே, 
போய்‌-தொடர்ந்து போய்‌, ஆவி சாகத்தான்‌ -உயிர்நீங்கும்‌ 


தணிகை வெண்பா 37 


படிக்குத்தான்‌,பொற்கணை தொட்டான்‌- அழகிய அம்பைத்‌ 
தொடுத்தவன்‌, மருகன்‌-மருமகனானவன்‌, மாயா-இறவாத, 
விசாகத்தான்‌-விசாக நட்சத்திரத்தில்‌ திரு அவதாரம்‌ 
செய்தவனது வாழ்வான இடம்‌, 


இதனுள்‌ மலைச்சரிவிலே போதாமஞ்சரி என்னும்‌ பதத்‌ 
திற்கு, போதா மஞ்சு-ஏறிப்போகமாட்டாத மேகம்‌ எனி 
னும்‌, போதா என்பதனை போது ஆஎன்றும்‌ பிரித்து போகா 
நின்ற காட்டா என்றும்‌, அரி என்பதனைக்‌ கோடரம்‌ எனி 
னும்‌ அருக்கன்‌ எனினும்‌, கிள்ளைகள்‌ எனினும்‌ ஓக்கும்‌. 
மஞ்சு என்பதனை அழகு எனினும்‌ ஒக்கும்‌. பைங்காவில்‌ 
போதாமஞ்சரிக்குக்‌ காலங்கள்தோறும்‌ மலரும்‌ பூங்‌ 
கொத்து என்று பொருள்‌ தருமாறு அறிக. 


42 செந்தினைகள்‌ வித்துநரும்‌, தேவியரோடு ஊடுநரும்‌, 
சந்தினைமுன்‌ போக்கும்‌ தணிகையே -- தந்து நலம்‌ 
வண்டோதரிக்கு உவந்தான்‌ மைந்தன்‌, மூனம்‌ 
வண்டு ஓது அரிக்கு வந்தான்‌ வாழ்வு. [தானவர்‌ செய்‌ 


செந்தினைகள்‌ வித்துநரும்‌ - சிவந்த தினைகள்‌ விதைக்‌ 
கப்பட்ட வேடரும்‌, தேவியரோடு எஊடுநரும்‌-தங்கள்‌ 
தலைவியரோடு பிணங்கிப்‌ பரத்தையிற்‌ பிரிந்துவந்த தலை 
வரும்‌, சந்தினை முன்போக்கும்‌ தணிகையே-தினைவித்து 
வோர்‌, சந்தினை-சந்தனமரத்தை, முன்பு-எதிராகபோய்‌ 
வெட்டி, போக்கும்‌-எறிந்துகொளுவுவர்‌ என்றும்‌, ஊடின 
வர்கள்‌ சந்தாகிய தூதியரை முன்னே போகவிட்டுப்‌ பேசு 
வித்திடுவார்‌ என்றும்‌ பொருள்‌ கொள்க, இப்படிக்கு 
அதிசயம்‌ படைத்த, தணிகையே-தணிகை மலையே, தந்து 
நலம்‌-நலமாகிய இன்பத்தைக்‌ கொடுத்து, வண்டோ 
தரிக்கு-இராவணன்‌ மனையாளுக்கு, உவந்தான்மைகிழ்ச்‌ 
சியை யடைந்தவன்‌, மைந்தன்‌ -புதல்வனானவன்‌, முனம்‌- 
முன்னொரு காலத்திலே, தானவர்‌ செய்‌ வண்டு-தேவருக்கு 
அரக்கர்‌ செய்யும்‌ குற்றங்களை, ஓதும்‌-முறையிட்டுக்கூறிய, 


38 கந்தப்பய்யர்‌ 
அரிக்கு-தேவந்திரனுக்காக, வந்தான்‌-அரக்கரை அழிக்கக்‌ 


கயிலையை விட்டு நீங்கிப்‌ பூமியில்‌ பூதகணங்களோடு 
நடந்துவந்தவனது வாழ்வான இடம்‌. 


இதனுள்‌ வண்டோதரிக்கு நலம்‌ தந்து உவந்தான்‌ 
என மாறிக்‌ கூட்டுக. வண்டோதரி விரும்பி அழைத்தலின்‌ 
இலங்கையில்‌ சென்று இன்பம்‌ அளித்தான்‌ என 
அறிக. (52) 


காட்டிய கோலம்‌ சிவந்தார்‌ 


53. கார்‌ அணி செய்‌ கொன்றைகளும்‌, கண்டு 
[தொழுவோர்களும்‌, பூத்‌ 
தாரணியை ஆளும்‌ தணிகையே - சூரனும்‌ முன்‌ 
பூட்டிய கோல்‌ அஞ்சி வந்தார்‌ பொன்றாமல்‌ காத்து, 
காட்டிய கோலம்‌ சிவந்தார்‌ காப்பு. [ அவர்க்குக்‌ 


கார்‌ அணி செய்‌ கொன்றைகளும்‌-கார்காலத்திலே 
அழகைச்‌ செய்து மலராழின்ற சரக்கொன்றை மரங்களும்‌, 
கண்டு தொழுவோர்களும்‌-அம்மலையைப்‌ பார்த்து 
வணங்குவேர்களும்‌, பூத்தாரணியை ஆளும்‌ தணிகையே- 
கொன்றைமரம்‌ பூத்தாராகிய பூங்கொத்துச்‌ சரத்தைப்‌ 
படைத்திருக்கும்‌ எனவும்‌, தொழுவோர்‌ அழகிய தரணி 
எல்லாம்‌ ஆளுவர்‌ என்றும்‌ கூட்டுக. இவ்வதிசயம்‌ 
படைத்த தணிகைமலையே, தரனும்‌- அசுரேந்திரனாகிய 
சூரபன்மனும்‌, முன்‌-எதிரே நின்று, பூட்டிய கோல்‌-வில்லில்‌ 
பூட்டி எய்த பாணத்துக்கு, அஞ்சி வந்தார்‌ பொன்றாமல்‌ 
காத்து-பயந்துவந்த தேவர்கள்‌ இறந்துபடாமல்‌ ரட்சித்து, 
அவர்க்கு- அந்தத்‌ தேவர்களுக்குக்‌, காட்டிய கோலம்‌ 
சிவந்தார்‌-காண்பித்த சிவந்த அழகையுடையவரது 
காப்பு-காவல்‌, (53) 


தணிகை வெண்பா 309 
மீதான யோகம்‌ 


54. பா மறையோர்‌ அம்‌ மனையும்‌, பாவையர்கை 
[ அம்மனையும்‌, 
தாமகமே நண்ணும்‌ தணிகையே -- தூமதியின்‌ 
மீதான யோகத்தார்‌, மெய்யறிவில்‌ காணும்‌ மயில்‌ 
மீதான யோகத்தார்‌ வெற்பு. 


பாமறையோர்‌-பாவாகியமறையை யுடைய வேதியரது 
அம்மனையும்‌- அழகிய வீடும்‌, பாவையர்‌-ஸ்ரீசனங்கள்‌, 
கை அம்மனையும்‌-கையில்‌ எறியும்‌ கழங்கும்‌, தாமகமே 
நண்ணும்‌ தணிகையே-மாமறையோர்‌ மனைகள்‌ தாம்‌ எந்‌ 
நாளும்‌ மகமாகிய யாகங்களைப்‌ பொருந்தும்‌, பாவையர்‌ 
கை அம்மனை-தாவிவராநின்ற மகநட்சத்திரத்துக்குமேலே 
போகும்‌, தணிகையே-தணிகைமலையே, தூமதியின்‌ 
மீதான யோகத்தார்‌-பவித்திரமாகிய மனசையுடைய 
மீதானம்‌ என்னும்‌ உண்மையோகியரது, மெய்யறிவில்‌ 
காணும்‌-உண்மையறிவினால்‌ அறிந்து இரண்டறக்‌ கலக்‌ 
கும்‌, மயில்மீதான-மயிலின்‌ மேலாய்‌ விளங்காநின்ற, 
யோகத்தார்‌-ஐஸ்வரியத்தையுடையவரது வெற்பாவது, 


இதனுள்‌ மீதான யோகமானது ஆன்மாவும்‌ சிவமும்‌ 
இரண்டறக்‌ கலத்தல்‌, அதுவே அத்துவிதமுத்தி என 
அறிக. (54) 

ஆறு-அக்கரம்‌ 

55, செங்கழுநீர்‌ ஓடையினும்‌, செந்தாமரையிட த்தும்‌, 

சங்கமலை வீசும்‌ தணிகையே- பங்கயன்‌ சீர்‌ 

மாறக்‌ கரத்தால்‌ மணிமுடிமேல்‌ குட்டினான்‌, 

ஆறு - அக்கரத்தான்‌ அகம்‌. 
செங்கழுநீர்‌ ஓடையினும்‌-செங்கழுநீர்ச்‌ சுனைகளிலே 
யும்‌, செந்தாமரையிடத்தும்‌-செந்தாமபை பூவினிடத்தும்‌, 


40 கந்தப்பய்யர்‌ 


சங்கமலை வீசும்‌ தணிகையே-ஓடையில்‌ சங்கினங்களை 
அலையானது கரையில்‌ வீசி எறியும்‌, தாமரைப்‌ பூவிலிருந்து 
கமலையான இலக்குமி சம்மாகிய சுகத்தை ஈயும்‌, 
தணிகையே-தணிகை மலையே. பங்கயன்‌ சீர்‌ மாற-பிரம 
னது படைப்பு மாறிப்போக, கரத்தால்‌-திருக்கையினால்‌, 
மணிமுடிமேல்‌ குட்டினான்‌- அழகிய சிரசிலே புடைத்தவன்‌, 
ஆறுஅக்கரத்தான்‌-சடாக்கரத்தையுடையவனது, அகமா 
கிய வீடு. 


இதனுள்‌ தாமரையில்‌ நின்று சங்கமலை வீசும்‌ என்பதற்‌ 
குப்‌ பொருள்‌, சம்‌ என்பது சுகம்‌, கமலை-இலக்குமி, ' 
வீசல்‌-ஈதல்‌, அந்தத்‌ தாமரைப்பொய்கையில்‌ தோய்ந்து 
மூழ்குவோருக்குச்‌ சம்‌ என்னும்‌ சுகத்தைக்‌ கமலையானவள்‌ 
வீசுவள்‌ எனப்‌ பொருள்‌ கொள்க. சுகத்தைக்‌ கொடுத்‌ 
தற்கு ஏற்ப நீராடுவோரை வருவித்துரை க்கவும்‌. (55) 


£6. கண்ணமையும்‌ கண்‌ அமையும்‌, கானவர்‌ நீளும்‌ 
[தோளும்‌, 
தண்ணுமை மேலாகும்‌ தணிகையே -- பெண்குறத்தி 
தாளில்‌, நல்‌ அம்‌ காட்டில்‌, நான்‌ தாகம்‌ உற்றேன்‌ 
வேளின்‌ நலம்‌ காட்டினான்‌ வெற்பு. [என்று இறைஞ்சி, 


கண்ணமையும்‌- அம்மலையின்கண்‌ அமைந்த, கண்‌ அமை 
யும்‌-கணுக்களையுடைய மூங்கில்களும்‌, கானவர்‌-வேடரது, 
நீளும்‌ தோளும்‌-நீண்ட புயங்களும்‌, தண்ணுமை மேலா 
கும்‌ தணிகையே-குளிர்ந்த மேகத்தின்‌ மேல்‌ ஓங்கும்‌ 
மூங்கில்‌ என்றும்‌, மத்தளத்துக்கு மென்மையாகும்‌ தோள்‌ 
என்றும்‌ கூட்டி, இப்படிக்கொத்த தணிகாசலமே பெண்‌ 
குறத்தி-பெண்‌ குறத்தியாகிய வள்ளிநாயகியாரது, தாளில்‌ 
-பரதாரவிந்தத்தில்‌, நல்‌-நல்ல, அம்‌-அழகையுடைய, 
காட்டில்‌-வனத்தில்‌, நான்‌ தாகமுற்றேன்‌ என்று-நான்‌ 
மிகவும்‌ அதிக விரகதாகத்தை அடைந்தேன்‌, அந்த 
விரகதாகம்‌ தீர்த்தருள வேணும்‌ என்று, இறைஞ்சி-வணங் 


தணிகை வெண்பா 4] 


கிப்‌ பின்பு தனது கிழவுருவைவிட்டு, வேளின்‌ நலம்‌-மன்‌ 
மதனிலும்‌ அதிகமான நல்ல உருவத்தைக்‌, காட்டினான்‌- 
காண்பித்தவன்‌, அப்படிக்‌ காண்பித்துக்‌ களவொழுக்கம்‌ 
புரிந்து இன்பநலத்தையருளிய கடவுளது வெற்பு ஆகிய 
மலை. 


இதனுள்‌ மேதத்தைச்‌ சொல்லும்‌ போது தண்ணுமை 
என்னும்‌ சொல்லின்‌ உகரம்‌ சாரியையாய்‌ வந்தது என்க, 
புல்லும்‌ நெல்லும்‌ கல்லும்‌ மண்ணும்‌ என்பன போல்‌, (66) 
57. ஓங்குறு வான்‌ எல்லைக்கும்‌, ஒண்‌ தவர்‌ எ அவ்த்குள்‌ 
தாங்கறிவே யொன்றும்‌ தணிகையே -- ஏங்கி அழும்‌ 
வானவர்கோ பத்தினியார்‌ வாடு துயர்‌ நீக்குதற்குத்‌ 
தானவர்‌ கோபத்து இனியார்‌ சார்பு. 


ஓங்குறு வான்‌ எல்லைக்கும்‌-உயர்ந்த ஆகாயத்தை 
அளக்கும்‌ அளவைப்‌ பிரமாணத்திற்கும்‌, ஒண்‌-ஒள்ளிய, 
தவர்‌- அவ்வரையில்‌ தவம்‌ செய்வார்‌, வீட்டு எல்லைக்கும்‌- 
வீடாகிய மோக்கத்தை அடையும்‌ அளவைப்‌ பிரமாணத்‌ 
திற்கும்‌, தாம்‌ கறி வேய்‌ ஒன்றும்‌ தணிகையே-வானை 
அளத்தற்குத்‌ தாம்‌-தாவிப்படரும்‌, கறி-மிளகுக்‌ கொடி 
சூழ்ந்த, வேய்‌-மூங்கில்‌, ஒன்றும்‌-அமையும்‌, தவர்‌ மோக்க 
மடையும்‌ அளவிற்கும்‌, தாங்கு-பொருந்திய, அறிவே-நல்‌ 
லறிவே, ஒன்றும்‌-பொருந்தும்‌. தணிகையே-இத்தன்‌ மை 
வாய்ந்த தணிகைமலையே, ஏங்கி-இரங்கி, அழும்‌-துக்கப்‌ 
படாநின்ற, வானவர்கோ-தேவேந்திரனுடைய, பத்தினி 
யார்‌ - இந்திராணியார்‌, வாடுதுயர்‌ - வாட்டத்தைத்‌ தரும்‌ 
துக்கத்தை, நீக்குதற்கு-தீர்க்கும்‌ பொருட்டு, தானவர்‌ 
கோபத்து-அரக்கர்‌ மேல்‌ எழும்‌ சினத்துக்கு, இனியார்‌- 
இன்பாயிருந்தவர்‌, அவர்களைப்‌ பொருதழித்தவரது 
சார்பாகிய இடம்‌, 


பத்தினியார்‌ எனச்‌ சிறப்புப்பட 'ஆர்‌' ஈறாகக்‌ கூறினார்‌, 
சசிதேவி முருகனுக்கு மாமியாதலின்‌ என்க, கோபித்தலில்‌ 


42 கந்தப்பய்யர்‌ 


வெறுப்புண்டாகாது வெகுளிரசத்துக்கு இனிமையுண்டாகு 
தலான்‌ தானவர்‌ கோபத்து இனியார்‌ என்றார்‌. (57) 


58. பூ உதிர்‌ வெங்‌ கானகத்தும்‌, புக்க மடவார்‌ அகத்தும்‌, 
தாவுமறி வாழும்‌ தணிகையே - தேவி உமை 
கிண்ணப்பால்‌ ஆர்‌ வாயான்‌, கேடுஅறு பூ நீர்‌ தீ கால்‌ 
விண்‌ அப்பால்‌ ஆர்‌ வாயான்‌ வெற்பு. 

பூ உதிர்‌-மலர்கள்‌ உதிராநின்ற, வெம்‌-பொல்லாங்கு 
விளைக்கும்‌, கானகத்தும்‌ - காட்டினிடத்திலும்‌, புக்க 
மடவார்‌- அத்தலத்தில்‌ சேர்ந்த அறிவில்லாரது, அகத்தும்‌- 
மனதிலேயும்‌, தாவு மறி வாழும்‌ தணிகையே-காட்டிலே 
தாவிக்‌ குதியாநின்ற மறிகளான மான்கள்‌ வாழ்ந்திருக்கும்‌, 
(தாவும்‌ அறிவு ஆழும்‌) ஆடவராகிய மூடர்‌ நெஞ்சில்‌ 
நாளுக்கு நாள்‌ வளராநின்ற நல்லறிவு தங்கி அழுந்தி 
மறைந்திருக்கும்‌; இத்தன்மையான, தணிகையே-தணிகா 
சலமே, தேவி உமை-இறைவனது தேவியாகிய உமைய 
வள்‌ கறந்து கொடுத்த,கிண்ணம்‌-பொற்கிண்ணத்திலிருந்த, 
பால்‌-திரு முலைப்பாலை, ஆர்‌-பொசித்த, வாயான்‌-சிவந்த 
திருவாய்‌ மலரையுடையவன்‌, கேடு அறு-அழிவில்லாத, 
பூ-பிருதிவியும்‌, நீர்‌- அப்பும்‌, தீ-நெருப்பும்‌, கால்‌-வாயுவும்‌, 
விண்‌-ஆகாயமும்‌, ஆகிய பஞ்சபூதங்களுமாய்‌, அப்பால்‌ 
சிதாகாச வெளியேயாய்‌, ஆர்‌-நிறைந்த வாயான்‌ஃ- 
உண்மையானவனது வெற்பாகிய மலை, 


இதனுள்‌ அறிவு ஆழ்தல்‌ பதிதல்‌. உமை கிண்ணப்பால்‌ 
சரவணத்தில்‌ உண்டமை கூறியது. வாய்‌ என்பது இட 
மாயினும்‌ ஆம்‌. அடிக்கடி அழிந்து தோன்றலில்‌, கேடு 
அறு பூ நீர்‌ தீ கால்‌ விண்‌ என்றார்‌. (58) 
59. மிக்க மடவார்‌ முலைக்கும்‌, வேய்த்தலைத்‌ தேன்‌ 
[ கூட்டினுக்கும்‌, 
சக்கரவாகம்‌ தாழ்‌ தணிகையே --- துக்கம்‌ உறும்‌ 
இம்மை இலான்‌, அம்மை இலான்‌, ஏனோர்க்கு ஆம்‌ 
[உம்மை இலான்‌, 
வெம்‌ அயிலான்‌ ௮ம்‌(ை)மயிலான்‌ வெற்பு. 


தணிகை வெண்பா 43 


மிக்க-பருத்த, மடவார்‌ முலைக்கும்‌ - ஸ்ரீசனங்களாகிய 
வேடப்‌ பெண்களினது, முலைக்கும்‌-ஸ்தன பாரத்துக்கும்‌, 
வேய்த்தலை-மூங்கில்‌ தலையிலே கட்டியிருக்கிற, தேன்‌ 
கூட்டினுக்கும்‌-தேதேனடைக்கும்‌, சக்கரவாகம்‌ தாழ்‌ 
தணிகையே-மடவார்‌ முலைக்குச்‌ சக்கரவாகம்‌ என்னும்‌ 
புள்ளானது தொழுது வணங்கும்‌. தேன்‌ கூட்டுக்கு சக்கர 
ஆகம்‌ தாழ்‌-விண்டுவினது சக்கரத்தினது ஆகமாகிய 
வடிவம்‌, தாழும்‌-இழிவாகிப்போம்‌. இத்தன்மையவான 
தணிகையே-தணிகை மலையே, துக்கம்‌ உறும்‌-துன்பத்தை 
தராநின்ற, இம்மை இலான்‌-நிகழ்கால உடம்பும்‌ இல்லாத 
வன்‌, அம்மை இலான்‌-வருபிறப்பும்‌ இல்லாதவன்‌, 
ஏனோர்க்கு ஆம்‌-மற்றையுலகத்தவர்க்கு, ஆம்‌- உண்டா 
கிய, உம்மை இலான்‌ செல்காலத்துண்டாகிய பிறவித்‌ 
துன்பமும்‌, இலான்‌-தனக்கில்லாதவன்‌. வெம்‌-கொடுமை 
தங்கிய அயிலான்‌-வேலையுடையவன்‌, அம்‌- அழகிய, மயி 
லான்‌-மயில்‌ வாகனத்தைப்‌ படைத்தவனது வெற்பாகிய 
மலை. 


ஏனோர்‌ என்பதை இடைநிலைத்‌ தீபகம்‌ ஆக்குக. 
இம்மை அம்மை உம்மை என்னும்‌ மும்மையும்‌ இல்லாத 
வன்‌ இறைவனாதலில்‌ மும்மையும்‌ இலான்‌ என்றார்‌. (59) 


60; கெண்டை விழியார்‌ அடியும்‌, கேதனத்தின்‌ நீள்‌ 
[முடியும்‌, 
தண்டை அணிந்து ஓங்கும்‌ தணிகையே-- தொண்டர்‌ 
[உன்னும்‌ 
ஆறு ஆதாரத்தினார்‌, அவ்வொளி ஆனார்‌, குறத்தி 
தேறு ஆதாரத்தினார்‌ சேர்வு. 


கெண்டை விழியார்‌ அடியும்‌-சேல்‌ போன்ற விழிகளை 
யுடைய வேடப்‌ பெண்களுடைய பாதமும்‌, கேதனத்தின்‌ 
நீள்‌ முடியும்‌-வெற்றிக்‌ கொடிகளினுடைய நீண்ட சிகர 
மும்‌, தண்டை அணிந்து ஓங்கும்‌ தணிகையே-வேடப்‌ 


44 கந்தப்பய்யர்‌ 


பெண்களடிகள்‌ பொன்னாற்‌ செய்த தண்டை-சதங்கை 
்‌ யைத்‌ தரித்துப்‌ பிரகாசிக்கும்‌, கேதனத்தினுடைய முடிகள்‌ 
வெற்றி வெண்டையங்களை அணிந்து உயர்ந்திருக்கும்‌ 
தணிகை மலையே, தொண்டர்‌ உன்னும்‌ஃ அடியார்கள்‌ 
சிந்திக்கப்பட்ட, ஆறு ஆதாரத்தினார்‌-மூலாதாரம்‌, சுவா 
திட்டானம்‌, மணிபூரகம்‌, அனாகதம்‌, விசுத்தி, ஆக்கினேயம்‌ 
என்னும்‌ ஆறுவித ஆதாரங்களில்‌ இருக்கும்‌ அதிதெய்‌ 
வங்களானவர்‌, அவ்வொளி ஆனார்‌-ஐம்பத்தோரக்கரங்‌ 
களுக்கு முதன்மையாய்‌ நின்று அசைப்பிக்கும்‌ அகரவுயிர்‌ 
போல சகலவுயிர்க்கும்‌ உயிராகி நிறைந்த சோதிப்‌ 
பிரகாசத்தையுடையவர்‌, குறத்தி-வள்ளிநாயகி, தேறு- 
தெளிந்து நிச்சயித்த, ஆதாரத்தினார்‌-பற்றுக்‌ கோடாய்‌ 
நின்‌ றவரது சேர்வு-சேர்வான இடம்‌. 


இதனுட்‌ கேதனத்தின்‌ நீள்‌ முடி தண்டை அணிந்து 
ஓங்கும்‌ என்பது மூங்கில்‌ தண்டைப்‌ பொருந்தியிருக்கும்‌ 
எனினும்‌ குழையாய்த்‌ தைத்துப்‌ புனைந்திருக்கும்‌ எனினும்‌ 
ஆம்‌. ஆறாதாரத்தின்‌- அறுவகை ஆதாரங்களிலும்‌, ஆர்‌- 
நிறைந்த அவ்வொளியானார்‌-பிரகாசமானார்‌ எனினும்‌ 
அமையும்‌. குறத்தி தேறுதல்‌-காட்டில்‌ தெய்வம்‌ எனத்‌ 
தெளிதல்‌.ஆதாரத்தினர்‌-யானைமுகன்‌ களிற்றுருவாய்‌ வரும்‌ 
போது பயந்து நடுங்கிவந்து அணையும்போது அஞ்சல்‌ 
என்று ஆதாரமாய்க்‌ காத்தவர்‌ என்று உரைப்பது, அவ்‌ 
வொளியாதல்‌- அகாரம்‌ என்னும்‌ அக்கரப்‌ பொருளான 
வர்‌ எளினும்‌ ஓக்கும்‌. (60) 


61. ஓவில்‌ அகம்‌ கண்டவர்க்கும்‌, ஊங்கு புறம்‌ 
[கண்டவர்க்கும்‌, 
தாவிலண்டர்‌ போற்றும்‌ தணிகையே- மேவிய தோள்‌ 
வாகுவலையம்‌ சூழ்ந்தார்‌, மாங்கனிக்காய்‌ ஓர்‌ 
மா குவலையம்‌ சூழ்ந்தார்‌ வைப்பு, [இமைப்பின்‌ 


ஓவில்‌-ஒழிவில்லாது, அகம்‌ கண்டவர்க்கும்‌- அந்தரி 
யாக பூசையினாலே உள்ளே ஞானயோகத்தினால்‌ அறிந்த 


தணிகை வெண்பா 44 


யோகிகளுக்கும்‌, ஊங்கு- அந்த மலையினிடத்திலே சென்று 
புறம்‌ கண்டவர்க்கும்‌- ஊனக்‌ கண்களினாலே புறத்திலே 
தெரிசித்த அடியார்களுக்கும்‌, தாவிலண்டர்‌ தாழும்‌ 
தணிகையே- அகங்கண்டவர்க்குத்‌ தா என்னும்‌ வருத்தம்‌ 
இல்லாத அண்டராகிய தேவர்கள்‌ வந்து வணங்குவர்‌. 
புறங்கண்டவர்க்குத்‌ (தாவில்‌ அண்டர்‌) தா-வலிமை 
வில்‌-தனுசையுடைய, அண்டர்‌-சத்துருக்கள்‌, போற்றும்‌- 
வலியழிந்து வந்து பூசிக்கும்‌ தன்மையவான தணிகை 
மலையே, மேவிய-பொருந்திய, தோள்‌-புசத்திலே, வாகு 
வலையஞ்‌ சூழ்ந்தார்‌-கேயூரப்‌ பூணைத்‌ தரித்தவர்‌, மாங்கனிக்‌ 
காய்‌-கயிலையில்‌ பரமசிவன்‌ விநாயகனுடன்‌ தம்மையும்‌ 
அழைத்து, இந்தப்‌ பழத்தைத்‌ தருகிறோம்‌; உலகத்தை 
நீங்கள்‌ இருவரில்‌ ஒருவர்‌ யார்‌ முன்னே பிரதக்கணஞ்‌ 
செய்து வருவீர்களோ அவருக்குக்‌ கொடுப்போம்‌ என்று 
கூறிக்‌ கையில்‌ வைத்திருந்த மாங்கனியை வேண்டி, ஓர்‌ 
இமைப்பின்‌-ஓர்‌ இமை கூடுமுன்னமே, மா-பெருமை 
தங்கிய, குவலையம்‌-பூலோகத்தைச்‌ தழ்ந்தார்‌-பிரதக்கணம்‌ 
செய்தவரது, வைப்பு-வைப்பாகிய இடம்‌, 


இதனுள்‌, அகங்கண்டவர்‌ முத்திகாமிகள்‌, புறங்‌ 
கண்டவர்‌ புத்திகாமியராகிய அரசர்‌ முதலாயினோர்‌ 
என்க. (61) 


62. முந்திரிகைச்‌ சாரல்களும்‌, மொய்குழலார்‌ மூரல்களும்‌, 

சந்திரிகை ஆகும்‌ தணிகையே -- கந்தர்‌ 

அலங்கார பூதியினார்‌, அன்புடையார்‌ பாவம்‌ 

விலங்கு ஆரபூதியினார்‌ வெற்பு. 
முந்திரிகைச்‌ சாரல்களும்‌-தேமா என்னும்‌ முந்திரிகை 
மரங்கள்‌ சாலையாக நிறைந்த மலைப்பாகங்களும்‌, மொய்‌ 
குழலார்‌ மூரல்களும்‌-நெருங்கிய அளக பாரத்தையுடைய 
வேட மங்கையரது தந்த பந்திகளும்‌, சந்திரிகை ஆகும்‌ 
தணிகையே-மலைப்‌ பக்கத்தில்‌ முந்திரிகை மரங்கள்‌, சந்து- 
இடைவெளி, இரி-கெடுதலில்லாத, கையாகும்‌-ஒழுங்கா 


46 கந்தப்பய்யர்‌ 


யிருக்கும்‌, மொய்குழலார்‌ மூரல்கள்‌ சந்திரப்பிரகாசமா 
யிருக்கும்‌ தணிகாசலமே, கந்தர்‌ அலங்கார பூதியினார்‌- 
அருணகிரிநாதர்‌ உரைத்த கந்தர்‌ அலங்காரம்‌ என்னும்‌ 
பிரபந்தமும்‌, கந்தரனுபூதி-கந்தர்‌ அனுபூதி என்னும்‌ பிர 
பந்தமுமுடையவர்‌, அன்புடையார்‌-பக்தியையுடைய அடி 
யாரது, பாவம்‌ விலங்கு-பாவங்கள்‌ நீங்கும்‌, ஆரபூதியினார்‌- 
சந்தனம்‌ போலணியும்‌ விபூதியையுடையவரது, வெற்‌ 
பாவது. 


இதனுள்‌ கந்தர்‌ அலங்கார பூதியினார்‌ என்பதற்குப்‌ 
பொருள்‌ கந்தர்‌ என்னும்‌ திருநாமமுடையவர்‌, அலங்‌ 
காரம்‌-சிங்காரமாகிய சிறப்பைத்‌ தரும்‌ மோட்சத்தைப்‌ 
படைத்தவர்‌ என்னினும்‌ ஓக்கும்‌. 


பாவம்‌ விலங்கு ஆர பூதியினார்‌ என்பது, பாவத்தை 
நீக்கும்‌ முத்தைப்‌ போல வெண்மையான திருநீறு எனினும்‌ 
அந்தப்‌ பாவத்தை அன்பரிடத்தில்‌ வராமல்‌ தளை செய்யும்‌ 
நீறு எனினும்‌ ஆம்‌. (62) 


63. சிந்தா மணிக்கொடியும்‌ சேவிக்கும்‌ வந்திகளும்‌ 
சந்தானம்‌ எய்தும்‌ தணிகையே -- நந்தாத 
கானத்து இருக்குளவன்‌ காலில்‌ தளை பூட்டும்‌ 
ஞானத்‌ திருக்குளவன்‌ நாடு. 


சிந்தா-இறைந்து கெட்டுப்‌ போகாத, மணிக்கொடியும்‌- 
இரத்தினங்கள்‌ இழைத்த, கொடியும்‌-துவசங்களும்‌, 
சேவிக்கும்‌-அம்மலையைத்‌ தெரிசனம்‌-செய்யும்‌, வந்தி 
களும்‌-மலடிகளும்‌, சந்தானம்‌ எய்தும்‌ தணிகையே-கொடி 
கள்‌ சம்‌-சுகத்தைத்‌ தருகின்ற தானமாகிய சொர்க்க 
லோகத்தை அளாவி நிற்கும்‌, வந்திகள்‌ புத்திர சந்தா 
னத்தைப்‌ பெற்றிருப்பர்கள்‌ . இத்‌ தன்‌ மையான, 
தணிகையே-தணிகை மலையே, நந்தாத-அழிவில்லாத, 
கானத்து - இசையையுடைத்தான, இருக்கு(ள்‌)ளவன்‌- 
இருக்கு என்னும்‌ வேதத்தை ஆசத்தியாயுள்ள பிரமனது, 


த்ணிகை வெண்பர்‌ 47 


காலில்‌ தளை பூட்டும்‌-இரண்டு காலிலும்‌ விலங்கிட்டவன்‌, 
ஞான-ஞான சொரூபமான, திரு-அழகிய, குளவன்‌- 
குளவன்‌ என்னும்‌ திருநாமம்‌ பூண்டவனது, நாடு-நாடாகிய 
தேயம்‌, (63) 


64. பூ மருவும்‌ சாரலினும்‌, பொய்கையிட த்தும்‌, கொடிய 
தாமரைகள்‌ தாவும்‌ தணிகையே -- கா மருவும்‌ 
அம்‌ தவள வாரணத்தான்‌, ஆகண்டலன்‌ வாழ்வு 
தந்த வள வாரணத்தான்‌ சார்பு, 


பூமருவும்‌- அழகு பொருந்திய, சாரலினும்‌-மலைப்‌ 
பக்கத்திலும்‌, பொய்கையிடத்தும்‌-தடாகத்திலேயும்‌, 
கொடிய தாமரைகள்‌ தாவும்‌ தணிகையே- சாரலில்‌, கொடி 
யதாம்‌ - பொல்லாததாகிய, மரைகள்‌-மரை என்னும்‌ 
விலங்குகள்‌, தாவும்‌-தாவிக்‌ குதிக்கும்‌, பொய்கை 
யிடத்து, கொடிய-கொடிகளையுடைய, தாமரைகள்‌-தாம 
ரைச்‌ செடிகள்‌ தாவும்‌-சலத்தளவு தாவிப்‌ படர்ந்திருக்கும்‌ 
தணிகை மாநகரே,கா மருவும்‌-கற்பகக்காவிலே இருக்கும்‌, 
அம்‌-அழகிய, தவள வாரணத்தான்‌- வெண்‌ கரியையுடைய 
வனாகிய ஆகண்டலன்‌ என்னும்‌ இந்திரனுக்கு, வாழ்வு 
தந்த ஐரனாலே அழிந்த அரசுரிமைச்‌ செல்வத்தைக்‌ 
கொடுத்த, வளம்‌-வளப்பம்‌ பொருந்தும்‌, வாரணத்தான்‌- 
கோழிக்கொடி. படைத்தவனது சார்பு-சார்பாகிய இடம்‌. 


65. மைக்கணமும்‌, கந்தரமும்‌, வானமதி யங்குலவும்‌ 
தக்கவரை மேவும்‌ தணிகையே -- கொக்கை 
இரண்டாகத்‌ தாக்கி யமன்‌ ஏங்க உயிர்‌ மீட்டும்‌ 
திரண்டு ஆகத்து ஆக்கிய மன்‌ சேர்வு. 


மைக்கணமும்‌ - அம்மலைமேல்‌ மொய்க்கும்‌ மேகக்‌ 
கூட்டமும்‌, கந்தரமும்‌-கெவி முழைகளும்‌, வானமதியங்‌ 
குலவும்‌ தக்கவரை மேவும்‌ தணிகையே-மைக்கணமானது, 
வானமதி-ஆகாயத்தில்‌ வரும்‌ சந்திரன்‌, அங்கு உலவும்‌- 


46 கந்தப்பய்யர்‌ 


அங்கு உலாவித்திரியும்படி, தக்க-உயரம்‌ பொருந்திய 
வரையாகிய மூங்கிலை, மேவும்‌-சேர்ந்திருக்கும்‌, கெவி 
யாகிய கத்தரங்கள்‌, வான்‌-மேன்மை பெற்றிருக்கும்‌, மதி- 
புத்தி, அம்‌-அழகை, குலவும்‌-பிரகாசித்துத்‌ தீவினை நீக்கிய 
ஞானக்‌ களிப்புப்‌ பொருந்திய, தக்கவரை-பெரிய யோகி 
யரை, மேவும்‌ஃவிரும்பிக்கொண்டிருக்கும்‌; இத்தன்மைய 
வான தணிகை மலையே, கொக்கை-மாமரமான சூரபன்‌ 
மனை-இரண்டாகத்‌ தாக்கி-இருபிளவாக வேலாற்‌ கிழித்து, 
யமன்‌ ஏங்க - கூற்றுவனும்‌ ஏங்கிப்போக, உயிர்‌: 
அரக்கன்‌ உயிரை, மீட்டும்‌-திரும்பவும்‌, திரண்டு-சேர்ந்து, 
ஆகத்து- மயில்‌ கோழி என்னும்‌ பக்கியுருவங்களிலே ; 
ஆக்கிய-போகாமல்‌ அடைத்த, மன்‌-அரசனது, சேர்வு- 
சேர்வாகிய இடம்‌. 


இதனுள்‌, திரண்டு ஆகத்தில்‌ சேரும்படி அந்தக 
னூரில்‌ போக வொட்டாமல்‌ சேர்த்துத்‌ தமது வாகனம்‌ 
கொடியாக்கிக்‌ கோடலின்‌ இயமன்‌ ஏங்கஆகத்து ஆக்கிய 
மன்‌ என்றார்‌. வேந்தன்‌ என்று பேராதலின்‌ மன்‌ என்று 
உரைத்தமை அறிக, (65) 


66. விற்பரவு ஞானியரும்‌, மென்‌ கோட்டுத்‌ திண்‌ கனியும்‌, 
தற்பரத்தை நண்ணும்‌ தணிகையே -- பொற்பணிலச்‌ 
செங்கை இடையன்‌ துதித்தான்‌, தேவர்‌ சிறையும்‌ 
கங்கையிடை அன்று உதித்தான்‌ காப்பு. [தொலையக்‌ 


விற்பரவும்‌-ஞானப்பிரகாசத்தை மிகவும்‌ மனதில்‌ 
பிரகாசமாய்க்‌ கொண்ட, ஞானியரும்‌- உண்மை ஞானியர்‌ 
களும்‌, மென்‌ கோட்டு-மிருதுவான விருக்கங்களினுடைய 
சிறிய கொம்பினிடத்துக்‌ காய்த்து முற்றிய, திண்கனியும்‌- 
பருத்த மாம்பழம்‌ முதலிய பழக்கொத்துகளும்‌, தற்பரத்தை 
நண்ணும்‌ தணிகையே-ஞானியர்‌, தற்பரமாகிய பிரம 
சொரூபமான சிவசாயுச்சியத்தையுடையவர்‌. திண்கனி 
யானது, தனது பாரத்தைப்‌ பொறுத்துச்‌ சுமந்திருக்கும்‌ 


தணிகை வெண்பா 49 


கோடுகளில்‌, இப்படிக்கொத்த தணிகைமலையே, 
பொன்‌- அழகிய, பணிலம்‌-பாஞ்ச சன்னியம்‌ என்னும்‌ 
சங்கைப்‌ பிடித்த, செங்கை-சிவந்த கரத்தையுடைய 
இடையனாகிய கண்ணன்‌, துதித்தான்‌-பூசித்து வணங்கப்‌ 
பட்டவன்‌, தேவர்‌ சிறையும்‌ தொலைய-தேவர்களைச்‌ 
சூரபன்மன்‌ மயேந்திரபுரியில்‌ இட்டுவைத்த சிறைகளும்‌ 
நீங்க, உம்மையால்‌ முனிவர்களது தவத்துக்கு இடை 
யூறும்‌ தொலையும்படிக்கும்‌, கங்கையிடை-பாகீரதியிலே, 
அன்று உதித்தான்‌- இறைவன்‌ நுதற்கண்களில்‌ நின்று 
அக்கினிப்‌ பொறியாய்த்‌ தோன்றித்‌ திருவவதாரம்‌ செய்த 
வனது காப்பு ஆகிய காவல்‌ நகர்‌, 


ஆகுபெயரால்‌ காவலான நகரைக்‌ காவல்‌ என்றார்‌. 
இடையன்‌ துதித்தான்‌ என்பது தல புராணக்‌ கதை. 
அதைக்‌ காந்தத்தில்‌ சங்கரசங்கிதையில்‌ காண்க. தேவர்‌ 
சிறையும்‌ என்னும்‌ எச்சவும்மையால்‌ முனிவரது இடை 
யூறும்‌ தொலைய என்று வருவித்துரைத்தார்‌, (66) 


67. சிங்கார மங்கையரும்‌. தேனருவிக்‌ கானாறும்‌, 
தங்காதலையார்‌ தணிகையே - இங்கு ஆர்‌ 
மனத்தின்‌ ஒளித்‌ துப்பு உணர்வார்‌ மால்‌ அறுத்தார்‌, 
[மாதை 
வனத்தின்‌ ஒளித்துப்‌ புணர்ந்தார்‌ வைப்பு. 


சிங்கார மங்கையரும்‌ - அலங்காரத்தைப்‌ படைத்த 
மங்கைப்‌ பருவத்தாரும்‌, தேனருவிக்‌ கானாறும்‌-தேன்கூடு 
அழிந்து சரிவில்‌ இறங்கிவரும்‌ காட்டில்‌ மடுக்களும்‌, 
தங்காதலையார்‌ தணிகையே-மங்கையர்‌ தமது காதலாகிய 
ஆசையை முற்றுப்‌ பெற்றுத்‌ தமக்கு ஏற்ற புருடரது 
இன்பத்தை, ஆர்‌-புசிப்பார்கள்‌. கானாறு தங்காது நடந்து 
கொண்டு அலையார்‌ - அலைகளை மிகுந்து வீசும்‌; இத்‌ 
தன்மையவான தணிகைமலையே. இங்கு-இந்த உலகிலே, 
ஆர்‌-எவர்கள்‌, மனத்தின்‌-தங்கள்‌ இதயத்திலே, ஒளித்‌ 
4 


50 கந்தப்பய்யர்‌ 
துப்பு உணர்வார்‌-பிரகாசமாகிய திருமேனியினுடைய 
பவள வண்ணத்தைத்‌ தியானிப்போர்‌ அவர்களுடைய, 
மாலறுத்தார்‌-ஆசைகள்‌ பலவும்‌ தீர்த்துப்‌ பிறவிக்கு 
வித்தாகவொட்டாமல்‌ செய்வார்‌. மாதை-வள்ளிதேவியை, 
வனத்தின்‌ ஒளித்துப்‌ புணர்ந்தார்‌-காட்டிலே வேங்கை 
மரமாய்த்‌ தமது திருவுருவை வேடர்‌ அறியாமல்‌ ஒளித்து 
நின்று கூடப்பட்டவரது வைப்பு ஆகிய இடம்‌. (67) 


68. மாந்தர்‌ மனங்களினும்‌, மாதர்‌ குடை வாவியினும்‌, 
சாந்தம்‌ குலாவும்‌ தணிகையே -- பாந்தள்‌ அணி 
எட்டு அம்புயத்தான்‌ இளஞ்சேய்‌, கைகால்‌ முகம்கண்‌ 


மட்டு அம்புயத்தான்‌ வரை. 


மாந்தர்‌ மனங்களினும்‌-அந்தற்தத்‌ தலத்திலுறையும்‌ 
மனிதரது இதயத்தினும்‌, மாதர்‌ குடை வாவியினும்‌-ஸ்ரீ 
சனங்கள்‌ நீராடும்‌ தாமரைப்‌ பொய்கையீடத்தும்‌, சாந்தம்‌ 
குலாவும்‌ தணிகையேஃமாந்தர்‌ மனங்களில்‌ எப்போதும்‌ 
சாந்தகுணமே பிராகாசிக்கும்‌, வாவியிலே நீராடும்‌ மங்கை 
யர்‌ குழலில்‌ தரித்த மயிர்ச்‌ சாந்து முதலிய சந்தனக்‌ 
குழம்பினது மணம்‌, அங்கு-அந்த நீரிடத்து, உலவும்‌- 
ஆடிய துறையன்றி மற்றைய துறைகள்‌ தோறும்‌ சென்று 
பரிமளிக்கும்‌ அதிசயம்‌ படைத்த தணிகைமலையே, 
பாந்தள்‌ அணி-அரவாபரணத்தைத்‌ தரித்த, எட்டு அம்‌ 
புயத்தார்‌-எட்டாகிய அழகிய தோள்களையுடைய பரம 
சிவனுக்கு, இளஞ்சேய்‌-இளவயதுடைய குமாரர்‌, கை கால்‌ 
முகம்‌ கண்‌ என்னும்‌ அவயவங்கள்‌, மட்டு-வாசனை 
பொருந்திய, அம்புயத்தார்‌-செந்தாமரை மலா போன்றவர்‌, 
அவரது வரையான இடம்‌. 


இளஞ்சேய்‌ என்பது விநாயகற்கு இளய குழந்தை 
எனினும்‌ வாலப்‌ பருவமுடைய சேய்‌ என்னும்‌ பேருடைய 
வர்‌ எனினும்‌ ஓக்கும்‌. (68) 


கணிகை வெண்பா 51 


69. பொற்‌ குறமின்னார்‌ முகம்‌ நேர்‌ போம்‌ கதிரும்‌, வாள்‌ 
[ அரவும்‌ 
தற்பணம்‌ நேர்காட்டும்‌ தணிகையே -- சொல்‌ 
[ பொறிகள்‌ 
ஐந்து ஓகை மால்தான்‌ அசித்தாரை ஆட்கொள்வான்‌, 
பைந்தோகை மாறான்‌ பதி, 


பொன்‌-அழகிய, குற-குறச்சாதியில்‌ பிறந்த, மின்னார்‌- 
மின்போலும்‌ இடையார்‌, முகம்‌ நேர்போம்‌ கதிரும்‌-வதனத்‌ 
துக்கு எதிரே செல்லும்‌ சூரியனும்‌, வாள்‌-ஒளி பெற்ற, 
அரவும்‌- அம்மலையிலுள்ள நாகங்களும்‌, தற்பணம்‌ நேர்‌ 
காட்டும்‌ தணிகையே-முகத்துக்கு எதிரே போம்‌ கதிர்‌ 
தற்பணமாகிய நிலைக்கண்ணாடியைப்‌ போல்‌ காணப்‌ 
பட்டிருக்கும்‌; வாள்‌ அரவானது, தனது பணமாகிய 
படத்தை ஒடுக்கி மெல்லியது போலக்‌ காண்பிக்கும்‌ 
தணிகை மலையே, சொல்‌ பொறிகள்‌-ஐந்து என்று சொல்‌ 
லும்‌ பொறிகளினது, ஓகை-சிற்றின்பத்தைத்‌ தரும்‌, 
மால்தான்‌-ஆசையைத்தான்‌, அசித்தாரை - கெடுத்தவர்‌ 
களை, ஆட்கொள்வான்‌ - அடிமையாகச்‌ செய்பவன்‌ , 
பைந்தோகை என்னும்‌ பச்சைமயில்‌ வாகனத்தை, மாறான்‌- 
ஒருக்காலும்‌ நீங்காதவன்‌, பதியான தலம்‌. 


ஐம்பொறியாவன, மெய்‌ வாய்‌ கண்‌ மூக்குச்‌ செவி 
என்னும்‌ ஐந்து; ஓகையாவன, இப்பொருள்களுக்கு விடய 
மாகிய சத்த பரிச ரூப ரச கந்தங்கள்‌ ஐந்து என உணர்க, 


(69) 


70. மேதகு வில்‌ வேட்டுவரும்‌, மேன்மை பெறும்சோதி 
சாதகத்தைத்‌ தேடும்‌ தணிகையே-- பாதத்து [டரும்‌, 
அடுக்கு ஆர்த்தி கை ஆயார்‌, ஐயறிவிற்கு எட்டார்‌, 
உடுக்‌ கார்த்திகை ஆயார்‌, ஊர்‌. 


52 கந்தப்பய்யர்‌ 


மேதகு - மேன்மை தங்கிய, வில்‌ வேட்டுவரும்‌ - சிலை 
யைக்‌ கையில்‌ ஏந்திய வனசரரும்‌, மேன்மை பெறும்‌- 
பெருமை பெற்ற, சோதிடரும்‌-கணிதர்களும்‌, சாதகத்தைத்‌ 
தேடும்‌ தணிகையே-வேட்டுவர்‌ சாதகம்‌ என்று சொல்லப்‌ 
பட்ட வானம்பாடிக்‌ குருவியைத்‌ தேடிப்‌ போவர்‌, 
சோதிடர்‌ உலகத்தாருடைய சாதகத்தைக்‌ குறித்து 
விசாரிப்பார்‌, இப்படிக்கொத்த தணிகைமலையே. பாததது- 
தமது சீர்‌ பாதத்திலே, .அடுக்கு ஆர்த்தி-பொருத்தமாகிய 
ஆர்த்தியாகிய அன்பும்‌, கை-கையாகிய பத்திமார்க்கப்‌ 
பூசை முதலிய ஒழுக்கமும்‌, ஆயார்‌-விசாரித்தறியார்‌, 
ஐயறிவிற்கு எட்டார்‌- அவரது ஐம்புல வழிச்‌ செல்லும்‌ 
சிற்றறிவிற்கு எட்டாதவர்‌, உடுக்‌ கார்த்திகை ஆயார்‌- 
உடுக்களாகிய கார்த்திகை மாதரைத்‌ தாயாகப்‌ படைத்த 
வரது ஊரான பதி. (70) 


71. வேரல்‌ அரி ஆர்‌ குவட்டும்‌, வெங்கயத்தின்‌ மத்தகத்தும்‌ 
சாரலரி வாவும்‌ தணிகையே -- பாரில்‌ எழில்‌ 
நண்‌ குறிஞ்சிக்‌ கோவிலான்‌, நாரதரை வீணை எழும்‌ 
பண்‌ குறிஞ்சிக்கு ஓவிலான்‌ பற்று. 


வேரல்‌ - வேரலாகிய மூங்கிலினது, அரி ஆர்‌ - அரிசிகள்‌ 
நிறைந்து உதிர்ந்து கிடக்கும்‌, குவட்டும்‌-மலையுச்சியினும்‌, 
வெம்‌-கொடுமை பெற்ற, கயத்தின்‌-யானையினது, மத்தகத்‌ 
தும்‌-கும்பத்திலும்‌, சார்‌ அலரி வாவும்‌ தணிகையே- 
குவட்டில்‌, சார்‌-சார்ந்து வரப்பட்ட அலரியாகிய சூரியன்‌, 
வாவும்‌-தாவிப்‌ போவான்‌. மத்தகத்தில்‌, சாரலீலிருக்‌ தம்‌ 
அரியாகிய சிங்கங்கள்‌ பாய்ந்தேறிக்‌ கொள்ளும்‌ தணிகை 
மலையே, பாரில்‌-இந்தப்‌ பூமியிலே, எழில்‌ நண்‌- அழகு, 
பொருந்திய, குறிஞ்சியாகிய மலைகளில்‌ வாழும்‌ கோவிலை 
யுடையவன்‌, நாரதனார்‌ வீணை எழும்‌-நாரதருடைய யாழில்‌ 
எழுந்த, பண்‌ குறிஞ்சிக்கு-குறிஞ்சிப்பண்ணுக்கு, ஓவி 
லான்‌ -ஓழிவில்லாதவனது, பற்று ஆகிய இடம்‌. 


தணிகை வெண்பா 53 


இதனுள்‌ அலரியாகிய சூரியன்‌, வாவுதல்‌ கும்பிடுத 
லுமாம்‌. குன்றுதொறாடலினால்‌ குறிஞ்சிக்கோவிலான்‌ என்‌ 
றார்‌. நாரதனார்‌-ஆர்‌ ஈறு சிறப்பின்கண்‌ வந்தது. குறிஞ்சிப்‌ 
பண்‌ என மாறி உரைக்க. தன்‌ தோழனாதலில்‌ அவனது 
வீணையோசைக்கு அதிக மோகமுள்ளவனாதலில்‌ ஓவி 
லான்‌ என்றார்‌. (71) 


72. விம்மு முலைப்‌ பேதையரும்‌, வில்‌ வாங்கு மன்மதனும்‌, 

தம்‌ மணக்கோலம்‌ செய்‌ தணிகையே— செம்மலர்‌ 

[சேர்‌ 

ஆறு முக முடியார்‌, ஆறிரண்டு தோள்‌ உடையார்‌, 
கூறும்‌ உகம்‌ முடியார்‌ குன்று. 


விம்மு-பருத்த, முலை-தனபாரத்தையுடைய, பேதையரும்‌- 
கன்னிகையரும்‌, வில்‌ வாங்கு மன்மதனும்‌-இக்குவில்லை 
வளையாநின்ற மனமதனும்‌, தம்‌ மணக்கோலம்‌ செய்‌ 
தணிகையேஃ-பேதையர்‌, தமது கலியாண அலங்காரத்தைச்‌ 
செய்வர்‌, வில்வாங்கு மன்மதன்‌, தம்‌-சாரியை,மணக்கோல்‌ 
வாசனை பெற்ற பூவம்பு ஐந்தும்‌ எய்யப்பட்டவனாயிருப்‌ 
பன்‌; இத்‌ தன்மையவான தணிகை நகரமே, செம்மலர்‌ 
சேர்‌ -செந்தாமரைமலர்‌ போன்ற, ஆறுமுக முடியார்‌- ஆறு 
வதனத்தையும்‌ ஆறுதிரு முடியையும்‌ படைத்தவர்‌, ஆறி 
ரண்டு தோள்‌ உடையார்‌-பன்னிரு புயங்களையும்‌ உடைய 
வர்‌, கூறும்‌-சொல்லாழின்ற, உகம்‌ முடியார்‌-உகாந்தர 
காலத்தும்‌ இறவாதவரது குன்று. 


பேதையர்‌ மணக்கோலமாகவே மன்மதனும்‌ பூவாளி 
தொடுப்பான்‌ என்பது தோன்ற மணக்கோலம்‌ -செய்‌ 
தணிகையே என்றார்‌. ஆறு என்பதை முடி என்பதனோடும்‌ 
கூட்டுக. (72) 


73. மாதவம்‌ செய்வோர்‌ மனமும்‌, மாலை தொடுப்போர்‌ 
சாதிகுல மாயும்‌ தணிகையே -- யாதும்‌ [ கரமும்‌, 
மலையாது அலையுடை ஆர்‌ வையகத்தில்‌ கோவில்‌ 
மலை ஆதலுடையார்‌ வாழ்வு. 


௮4 கந்தப்பய்யர்‌ 


மா-பெரிய, தவம்‌ செய்வோர்‌ மனமும்‌-தவம்‌ செய்வோரது 
நெஞ்சமும்‌, மாலை தொடுப்போர்‌-பூ மாலை புனைவோரது 
கரமும்‌-கைகளும்‌, சாதிகுலமாயும்‌ தணிகையேஃதவஞ்செய்‌ 
வோர்‌ மனது சாதி வேறுபாடும்‌, குலமாகிய குடிப்பிறப்பின்‌ 
மேன்மையிழிவும்‌, மாயும்‌-கெடுத்துவிட்டொழியும்‌, மாலை 
புனை வோர்‌ கரங்கள்‌, சாதியாகிய சிறுசெண்பகத்தினுடைய 
குலமாகிய நன்மையையே ஆராய்ந்து தொடுக்கும்‌, இத்‌. 
தன்மையவான தணிகைமலையே யாதும்‌-எவ்வளவும்‌ 
மலையாது-மலைவில்லாது நிலைத்திருக்கும்படி, அலையுடை 
ஆர்‌- அலையுடைய கடலை உடையாகப்‌ புனைந்த, வையகத்‌ 
தில்‌-பூமியிலே, கோவில்‌-கோவிலாகிய ஆலயத்தை, மலை- 
குறிஞ்சியிலே, ஆதலையுடையார்‌-ஆரும்படி உண்டாக்கிக்‌ 
கொண்டவரது, வாழ்வாம்‌ இடம்‌. 


துருக்கமாகிய மலைக்கோவில்‌ அழியாது என்றும்‌ இருத்‌ 
தலில்‌ மலையாது கோவிலையுண்‌ டாக்கிக்கொண் டாராயிற்று. 
ஆகுபெயரால்‌ கடலை அலை என்றார்‌. (73) 


74. கந்தருவர்‌ யாழ்‌ இசையும்‌, கல்‌ அருவித்‌ தாழ்‌: 
சந்தம்‌ பலவாம்‌ தணிகையே -- வெந்து [வரையும்‌, 
நடுக்குறத்‌ திகாந்தம்‌, நயனம்‌ திறந்தோன்‌ மைந்தன்‌ 
படுக்‌ குறத்தி காந்தன்‌ பதி. 


கந்தருவர்‌ யாழ்‌ இசையும்‌- அம்மலைச்சரிவில்‌ வாழும்‌ கந்தரு 
வரது வீணையோசையும்‌, கல்‌-கல்லென்னும்‌ அனுகரண 
ஓசையுடைய, அருவித்‌ தாழ்வரையும்‌- அருவி நீர்‌ இழியும்‌ 
அடிவாரமும்‌, சந்தம்‌ பலவாம்தணிகையே-யாழிசையானது 
சந்தங்களான ராகம்‌ பலவிதமாயிருக்கும்‌, தாழ்வரையில்‌ 
சந்தனமரமும்‌ பலா மரமும்‌ உண்டாயிருக்கும்‌ தணிகை 
நகரமே வெந்து-வெந்துபோய்‌, நடுக்குற - கம்பமுற 
திகாந்தம்‌ - திக்கினங்கள்‌ எல்லாம்‌ அழிய, நயனம்‌ 
திறந்தோன்மைந்தன்‌-உ காந்த முடிவிலேநெற்றிக்கண்ணை 


தணிகை வெண்பா 55 


விழித்தவனது புத்திரன்‌ படுக்குறத்தி காந்தன்‌-நன்மை 
பொருந்திய வள்ளி நாயகிக்கு மணவாளன்‌ பதி- அவனது 


இடம்‌. 


திக்கின்‌ அந்தம்‌ திகாந்தம்‌ என்று ஆயிற்று, நயனம்‌ 
திறந்தோன்‌ எனவே சுடுதல்‌ நெற்றிக்‌ கண்‌ ஆயிற்று. 
உகாந்தத்தில்‌ திகாந்தங்கள்‌ வெந்து நடுக்குற நயனம்‌ 
திறந்தான்‌ எனக்‌ கூடடுக. சம்மாரத்தைச்‌ சொல்லவே 
உகாந்த முடிவு வருவித்து உரைக்கப்பட்டது, 


படு என்பது கள்ளாக்கிக்‌ கள்ளுண்ணும்‌ குறச்‌ 
சாதியில்‌ அவதரித்த வள்ளியம்மன்‌ எனினும்‌ ஆம்‌. (74) 


75. தூது இறைவர்பால்‌ விடுத்த தோகையரும்‌, பூஞ்‌ 
[சுனையும்‌, 

தாதிவரப்‌ பார்க்கும்‌ தணிகையே _— நாதமொடு 
விந்து கலை அற்று அடுத்தார்‌ மெய்ச்சொரூபம்‌ காண, 
. நைந்து கலையல்‌ தடுத்தார்‌ நாடு. [உயிர்‌ 


தூது இறைவர்பால்‌ விடுத்த-தூதரைத்‌ தமது நாயகர்‌ 
பரத்தையிற்‌ பிரிவிடத்துச்‌ சேரிப்‌ பரத்தையர்‌ இல்லிருக்கு 
மிடத்து நீராடல்‌ காரணமாக அனுப்பிவைத்த, தோகை 
யரும்‌-ஸ்ரீகளும்‌, பூஞ்சுனையும்‌-செங்கழுநீர்ச்சுனை களும்‌, 
தாதிவரப்‌ பார்க்குந்‌ தணிகையே-தோகையர்‌, தூதுபோன 
பாங்கியர்‌ வரும்‌ வழியைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருப்பர்‌. 
பூஞ்சுனை கள்‌, தாது-மகரந்தப்பொடிகள்‌, இவர்‌- அலைமேல்‌ 
ஏறி அலைத்துச்‌ செல்லும்‌, அப்பு- அலையையுடைய 
நீரானது, ஆர்க்கும்‌-கோஷித்தலைச்‌ செய்யும்‌, தணிகையே 
தணிகைமலையே, நாத மொடு- அரூபமாகிய பரநாதம்‌ 
என்னும்‌ தத்துவத்தோடு, விந்து-பரவிந்தும்‌, கலை-சிற்கலை 
யாகிய சொரூபமும்‌, அற்று-கண்டு அவ்விடத்து அரூப 
மாகிய அனுபோகமும்‌ நீங்கி, அப்பால்‌ அப்பால்‌ சின்னா 
தம்‌ சிந்விந்து சிற்கலையுமான இடத்தை வந்து, அடுத்தார்‌- 


56 கந்தப்பய்யர்‌ 
சேர்ந்து கண்டு தெரிசித்த ஞானியர்களுக்கு, மெய்‌- 
உண்மையான, சொரூபம்‌ காண-தனது நிசவுருவத்தைக்‌ 
காணும்படி அருள்‌ செய்து அவர்கள்‌ உயிராகிய ஆன்மா 
வானது, நைந்து-பிறப்பில்‌ நொந்து, கலையல்‌-உடல்கள்‌ 
தோறும்‌ கூடிக்‌ கலைதலைத்‌ தடுத்தார்‌-நீக்கினவரது நாடா 
கிய தேயம்‌. 


இதனுள்‌ மெய்ச்‌ சொரூபம்‌ பெறச்‌ சிறந்தவிடம்‌ 
கூறினாராயிற்று. (75) 


76. நண்‌ ஈர நெஞ்சினர்‌ வாய்‌ நன்மொழியும்‌, சோலைகளும்‌, 
தண்ணீர்மை குன்றாத்‌ தணிகையே -- விண்ணோர்‌ 
புணர்வு அரும்‌ சோதித்‌ தறியார்‌ பூரணர்‌ சேய்‌ ஆனார்‌, 
உணர்வரும்‌ சோதித்து அறியார்‌ ஊர்‌. 


நண்‌ -பொருந்திய, ஈரம்‌-அன்பையுடைய, நெஞ்சினர்‌-மன 
முடைய பெரியோர்கள்‌, வாய்‌ நன்மொழியும்‌-வாயினிடத்‌ 
துப்‌ பிறக்கும்‌ இனிய வசனமும்‌, சோலைகளும்‌-தோப்பு 
களும்‌, தண்ணீர்மை நீங்காத்‌ தணிகையே-நன்‌ மொழியா 
னது, குளிர்ந்த மெத்தென்ற தன்மையை நீங்காதிருக்கும்‌; 
சோலைகள்‌ தண்ணீராகிய சலத்தைக்‌ கருப்பங்‌ கொண் 
டிருக்கும்‌; மை ஆகிய மேக சஞ்சாரத்தை இடைவிடாமல்‌ 
சுமந்திருக்கும்‌, இத்தன்மையவாய தணிகை நகரமே, விண்‌ 
ணோர்‌- அரி அயன்‌ முதலிய தேவர்களும்‌,புணர்வரும்‌-கிட்டு 
தற்கு அரிய,சோதித்தறியார்‌- அக்கினித்தம்பமாய்நின்‌ றவரா 
கிய, பூரணர்‌ஃ-எங்கும்‌ பரிபூரணமாய்‌ நிறைந்த பரமேசுவர 
ருக்கு, சேயானார்‌-புத்திரனானவர்‌, உணர்வரும்‌- அறிவுடை 
யவர்களும்‌, சோதித்து அறியார்‌-ஆராய்ந்து பார்த்தற்குத்‌ 
தெரியாது ஒளித்திருப்பவரது ஊர்‌. 


உணர்வருஞ்‌ சோதித்தறியார்‌ என்று சொல்லுவதற்கு 
உதாரணம்‌ கோவையாரில்‌, “உணர்ந்தார்க்கு உணர்வரி 
யோன்‌ தில்லைச்‌ சிற்றம்பலத்து ஒருத்தன்‌?” என மாணிக்க 
வாசகரும்‌ கூறியிருத்தல்‌ காண்க. (76) 


தணிகை வெண்பா 57 


77. ஏர்‌ பெறு வல்லிக்‌ கொடிக்கும்‌, ஏற்ற அறம்‌ செய்கு 
சார்பு கழை ஈயும்‌ தணிகையே -- பாரில்‌ [ நர்க்கும்‌, 
அனந்தம்‌ குவட்டுடையார்‌, அன்று அரக்கர்‌ போரில்‌ 
வனம்‌ தங்கு வட்டுடையார்‌ வாழ்வு. 


ஏர்பெறு வல்லிக்கொடிக்கும்‌-வல்லிசாதக்‌ கொடிபடர்ந்து 
ஏறுதற்கும்‌, ஏற்றம்‌-உயர்ந்த, அறம்‌-தருமங்களை, செய்கு 
நர்க்கும்‌-செய்யும்‌ பெரியோர்க்கும்‌, சார்புகழை ஈயும்‌ 
தணிகையே வல்லிக்‌ கொடிக்கு, சார்பு-பற்றுக்கோடு, 
கழை ஈயும்‌-மூங்கிலிடம்‌ கொடுக்கும்‌. அறஞ்‌ செய்கு 
நீர்க்குச்‌ சாரும்‌ புகழைக்‌ கொடுக்கும்‌ தணிகை மலையே: 


பாரில்‌-பூமியின்கண்ணே, அனந்தம்‌ - அளவில்லாத, 
குவட்டுடையார்‌-சிகரமுடைய மலைகளை இடமாகவுடைய 
வர்‌, அன்று-அக்காலத்து, அரக்கர்போரில்‌-ராட்சதர்‌ 


சண்டையிலே,வனம்‌ தங்கு- அழகு பொருந்திய, வட்டுடை 
யார்‌-தட்டி சல்லடம்‌ கட்டிக்‌ கொண்டவர்‌, வாழ்வு-வாழும்‌ 
இடமாவது. 


வட்டுடை வீரர்‌ அணிவதோர்‌ உடுக்கை, (77) 


78. வீர மறவோர்‌ உரமும்‌, மெய்த்தவரும்‌, வந்து முனம்‌ 
சாரு மெய்‌ முட்டாக்கும்‌ தணிகையே -- ஆரணனார்‌ 
நீலமணி கோலத்தார்‌ நேடு அழலானார்‌ அருளும்‌ 
நீலம்‌ அணி கோலத்தார்‌ நேர்பு. 


்‌ வீரம்‌-சேவகத்தையுடைய, மறவோர்‌-சுத்தவீரர்‌, உரமும்‌- 
மார்பும்‌, மெய்த்‌ தவரும்‌-உண்மைத்தவத்தினரும்‌, வந்து 
முனம்‌ சாரு மெய்‌ முட்டாக்கும்‌ தணிகையே-மறவோர்‌ 
உரம்‌ முனம்‌ சாரும்‌-எதிரே வரும்‌, எய்‌ முள்‌-சல்லியமாகிய 
முள்ளம்பன்றியினது, மெய்விதிர்க்கும்‌-உடம்பு விதிர்க்கில்‌ 
முள்‌-முள்ளுகள்‌, தாக்கும்‌- இவர்கள்‌ விடுத்த அம்பு 
போலப்‌ பட்டுருவும்‌, மெய்த்தவர்கள்‌, முனஞ்சாரும்‌-முன்‌ 
னே சேர்ந்திருந்த மெய்யாகிய உடம்பை முட்டாக்கும்‌- 


58 கந்தப்பய்யர்‌ 


முட்டும்படி இனிமேல்‌ உடல்‌ வராது தடுக்கும்‌ தணிகை 
மாநகரே, ஆரணனார்‌-பிரமதேவரும்‌ நீலமணிகோலத்தார்‌ 
-நீலரத்தினம்‌ போலும்‌ கருநிறமாகிய வராக உருவான 
மாயனாரும்‌,நேடு-தேடிக்காணாத, அழலானார்‌- அக்கினிமலை 
யானவர்‌, அருளும்‌-ஈன்றருளிய, நீலமணி-நீலோற்பல 
மலரை அனிந்த, கோலத்தார்‌- அழகையுடையவர்‌. நேர்ந்‌. 
திருக்கும்‌ இடம்‌. 


இரண்டிடத்தும்‌ ஆர்‌- ஈறு சிறப்பின்கண்‌ வந்தது. 
இழிவு சிறப்பு எனினும்‌ அமையும்‌. (76) 


79. கா இலங்கு தென்றலும்‌, நீங்கா மகம்‌ செய்‌ பூசுரரும்‌, 
தாவிலங்க மோதும்‌ தணிகையே-- தே இலங்கு 
வானத்து அரம்பை, மகவான்‌, நத்தன்‌ ஏத்த மகிழ்‌ - 
வான்‌, அத்தர்‌ அம்மை மக வாழ்வு. 


கா இலங்கு-பூங்காவிலே இலங்கும்‌, தென்றலும்‌-மந்த 
மாருதமும்‌, நீங்கா-இடைவிடாது, மகம்‌ செய்்‌-யாகங்‌ 
களைச்‌ செய்யும்‌, பூசுரரும்‌-வேதியர்களும்‌, தாவிலங்க 
மோதும்‌ தணிகையே-கா இலங்கு தென்றலானது, தாவில்‌ 
-வருத்தமில்லாமல்‌, அங்கம்‌ உடம்பிலே, மோதும்‌-வந்து 
படும்‌, பூசுரர்‌, தாவில்‌-நல்ல இடங்களிலிருந்து, அங்கம்‌ 
ஓதும்‌-ஆறங்கமாகிய வேத சாத்திரங்களை அத்தியயனம்‌ 
பண்ணுவர்‌. இத்தன்மையவான தணிகை நகரமே. தே- 
தெய்வம்‌, இலங்கு-ஒளிவிடப்பட்ட,வானத்து-தேவருலகத்‌ 
திலுள்ள, அரம்பை- அரம்பாஸ்ரீகளும்‌, மகவானாகிய இந்‌. 
திரனும்‌, நத்தனாகிய சங்கேந்திய விண்டுவும்‌, ஏத்த. 
தோத்திரஞ்செய்ய, மகிழ்வான்‌-மகிழ்ச்சியடை ந்தவன்‌ , 
அத்தர்‌ -பரமேசுவரரும்‌, அம்மை-பார்வதியும்‌ பெற்ற, மகஃ 
சிறு குழந்தை, வாழ்வாம்‌ இடம்‌. 

தே என்பது பிரமனை உரைப்பினும்‌ ஆம்‌, அரம்பை 
மகவான்‌ அரம்பையினது போகத்தையுடைய மகவான்‌ 
எனினும்‌ ஆம்‌. (79) 


க 


தணிகை வெண்பா 59 


80. சேறுபட்ட தண்பணையும்‌, செவ்வாழையின்‌ கனியும்‌, 
தாறுபட்டு ஏர்‌ துன்னும்‌ தணிகையே--ஆறுபட்ட 
கோணத்தன்‌, இத்‌ துவந்தான்‌ கூடான்‌, குறத்தி நலம்‌ 
காணத்‌ தனித்து வந்தான்‌ காப்பு, 


சேறுபட்ட தண்பணையும்‌-சேற்றையுடைய குளிர்ந்த வய 
லும்‌, செவ்வாழையின்‌ கனியும்‌-சிவந்த வாழைப்பழங்‌. 
களும்‌, தாறுபட்டு ஏர்‌ துன்னும்‌ தணிகையே- வயல்கள்‌ 
தாறுபட்டு-தாற்றுக்‌ கோலடிப்பட்டு ஏராகிய உழும்‌ பக 
டுகள்‌, துன்னும்‌ - உழவுத்தொழிலைச்‌ செய்யும்‌. செவ்‌. 
வாழையின்‌ கனி, தாறுபட்டு-குலையினை உடைத்தாய்த்‌ 
தோன்றப்பட்டு, ஏர்‌- அழகை, துன்னும்‌-பொருந்தும்‌; இத்‌. 
தன்மையான தணிகைமாநகரே, ஆறுபட்ட கோணத்‌ 
தன்‌-ஆறுவிதமான சட்கோண சக்கரத்துடையவன்‌, இ 
-இந்த, துவந்தான்‌-பிறப்பைத்தான்‌, கூடான்‌-கலவாதிருந் 
தவன்‌, குறத்தி நலம்‌ காண-வள்ளியம்மனுடைய நல 
மான திவ்விய உருவ லட்சணங்களைப்‌ பார்க்க, தனித்து 
வந்தான்‌-தினைப்புனத்தில்‌ ஒருவனாகத்‌ தனியே நடந்து 
வந்தவனது காவலான ஊர்‌. 


செவ்வாழைஃவாழையில்‌ விசேடமான சாதிபேதம்‌ 
(80): 


81. கோலிய செய்‌ கன்னூலொடும்‌, கோல்வளையார்‌ கற்பி 
[னொடும்‌,. 
சாலி சமம்‌ காட்டும்‌ தணிகையே -- நாலுமுகன்‌ 
கேசவன்‌ அங்கம்‌ பரித்தார்‌ கேண்மை உபதேசிகனார்‌ 
வாச வனங்கம்‌ பரித்தார்‌ வைப்பு. 


கோலிய-திருத்திய, செய்‌-கழனியிலிருக்கும்‌; கன்னலொ 
டும்‌-கரும்பினோடும்‌, கோல்‌-கோக்கப்பட்ட, வளையார்‌ஃ- 
கைவளை களையுடைய ஸ்ரீகளது கற்பினுக்கும்‌, சாலி சமங்‌. 
காட்டும்‌ தணிகையே-கன்னலோடு சாலியாகிய சம்பாப்‌. 


60 கந்தப்பய்யர்‌ 


பயிர்‌ நிகராய்‌ வளர்ந்து பருத்து உயர்ச்சியைத்‌ காண்‌ 
பிக்கும்‌, வளையார்‌ கற்பினொடு சாலியான அருந்ததியான 
வள்‌ சமம்‌, காட்டும்‌ தணிகையே-காண்பிக்கும்‌ தணிகை 
யே, நாலுமுகன்‌-பிரமனது அங்கமாகிய தேகமும்‌, கேச 
வன்‌ அங்கம்‌-விண்டுவினது தேகத்தையும்‌, பரித்தார்‌ 
-௲ூரபன்‌ மனாலிறவாமற்‌ காத்தவராகிய, கேண்மை உபதே 
சிகனார்‌-பரமேசுவரற்குக்‌ கேண்டையாகிய உபதேசத்‌ 
தைப்‌ புரிந்தவர்‌, வாச வனங்கம்‌ பரித்தார்‌-மணம்‌ பொ 
ருந்திய மல்லிகைப்‌ பூவைப்‌ பரித்தவர்‌-தரித்தவரது 
இடம்‌. 


இதனுள்‌ பிரமனையும்‌ கேசவனையும்‌ தனது அங்கத்தில்‌ 
வைத்து ரட்சித்தார்‌ எனினும்‌ பொருந்தும்‌, இது ஏகபாத 
உருத்திர மூர்த்தியை உரைத்தது என்க. (81) 


82. வந்தோர்க்கு அருள்‌ குருவும்‌, மாகளிறுமே கலகச்‌ 
சந்தேகந்‌ தீர்க்கும்‌ தணிகையே-முந்து ஊரும்‌ 
அம்‌ சே வலத்தன்‌ நுவல்‌ ஆகமம்‌ எலாம்‌ உணர்ந்தான்‌ 
செஞ்சேவல்‌ அத்தன்‌ சிலம்பு, 


-வந்தோர்க்கு அருள்‌ குருவும்‌- அந்தத்‌ தலத்தில்‌ வந்‌ 
தடைந்து தன்னைச்‌ சேர்ந்தவர்க்கு ஞானாசாரியனும்‌, மா- 
கரியநிறம்‌ படைத்த, களிறும்‌-யானைகளும்‌, கலகச்‌ சந்‌ 
'தேகந்‌ தீர்க்கும்‌ தணிகையே-வந்தோர்க்கருள்‌ குருவான 
வர்‌ சகல மதங்களில்‌ வாதம்‌ புரியுங்‌ கலகத்தாலாகிய 
ஐயத்தை நீக்குவர்‌, மா களிறு-மலையடிவாரத்திலே மத 
மேறி கல்லகங்களான சந்தின்‌ இடுக்கு வழியி£?ல கந்தா 
கிய கட்டுத்‌ தறியைப்‌ பிடுங்கிக்‌ கொண்டு காலில்‌ பிணித்த 
தளையோடே ஈர்த்துக்கொடு போகாநிற்கும்‌; இத்தன்மைய 
வான தணிகை மலையே முந்துஊரும்‌-முன்னே வாகனமாக 
ஏறி நடத்தும்‌, அம்‌- அழகிய சே-இடபத்தையுடைய, 
.வலத்தன்‌-வெற்றிபடைத்த சிவன்‌, நுவல்‌-சொல்லப்பட்ட, 
ஆகமம்‌ எலாம்‌ உணர்ந்தான்‌-சகலாகமங்களையும்‌ அறிந்த 


தணிகை வெண்பா 61 


வன்‌, செஞ்சேவல்‌-செவ்வையான மார்க்கமுடையகோழிக்‌. 
கொடி படைத்த, அத்தன்‌ -கரத்தையுடையவனது சிலம்பா 
வது. 


இதனுள்‌ களிறுமே என்னும்‌ ஏகாரம்‌ தேற்றம்‌எனினும்‌ 
அசை எனினும்‌ ஆம்‌. களிறு கல்லகச்‌ சந்திலே கந்தை 
ஈர்க்கும்‌ என்க. முந்து ஊரும்‌-தூசிப்படையாக நடத்தும்‌. 
அழகிய இடபக்‌ கொடியை வலது பக்கத்தில்‌ பிடித்த 
சிவன்‌ உரைத்த ஆகமங்களைத்‌ தனது அறிவினால்உணர்ந்த 
வன்‌ எனினும்‌ ஆம்‌. செஞ்சேவல்‌ சிவந்த நிறம்‌ படைத்த 
கோழி எனினும்‌ ஓக்கும்‌. (82) 


83. வேட பிழியும்‌ பிழியும்‌, வெள்‌ அருவி நீரும்‌, முனம்‌ 
சாடி உறவாக்கும்‌ தணிகையே -- கூடலர்‌ செய்‌ 
வெம்‌ போர்‌ உகம்‌ உக, தான்‌ வீயாத கொக்கை 


அம்போருக முகத்தான்‌ ஆர்வு. [அட்டான்‌, 


வேடர்‌- அம்மலையிலுள்ள வேடர்கள்‌, பிழியும்‌ பிழியும்‌-. 
இறாலை அழித்துக்‌ குடங்களிலே பிழியாநின்ற, பிழியாகிய 
தேறலும்‌, வெள்‌ அருவி நீரும்‌-விளர்த்த நிறம்‌ படைத்த 
அருவிச்‌ சலமும்‌, முன்‌ சாடிவுற வாக்கும்‌ தணிகையே-. 
வேடர்‌ குடத்தில்‌ பிழியும்‌ பிழியை முன்னே சாடிகளிலே 
நிறைவுற வாக்கும்‌ என்றும்‌, அருவி நீரானது முன்னமாகிய 
சீக்கிரி மரங்களைக்‌ கிழித்து உறவாக்கிக்‌ கலந்து ஈர்த்துப்‌ 
போகும்‌ என்றும்‌ பொருள்‌ கொண்டு, இத்தன்மையவான 
தணிகை மலையே, கூடலர்‌ செய்‌-சத்துருக்களாகிய தேவர்‌ 
கள்‌ செய்த, வெம்‌-கொடிய, போர்‌-உயுத்தங்களை, 
உகம்‌ உக-உகாந்தங்கள்‌ அநேகம்‌ கெட்டுப்‌ போயும்‌, 
தான்‌ வீயாத-தான்‌ அழியாதிருந்த கொக்கை அட்டான்‌- 
மாமரமாய்‌ நின்ற சூரபன்மனைச்‌ சங்கரித்தவன்‌ அம்‌ 
போருக முகத்தான்‌-செந்தாமரை மலர்‌ போலும்‌ திருமுகம்‌ 
உடையவனது ஆர்வு ஆகிய இடம்‌. 


62 கந்தப்பய்யர்‌ 


இதனுள்‌ பிழியும்‌ பிழியை வேடர்‌ முனம்‌ எதிரே 
இருந்த சாடியில்‌ உறப்‌ பொருந்த வார்ப்பர்‌ எனினும்‌ ஆம்‌. 
முனனம்‌ எனும்‌ பதம்‌ சந்த இன்பம்‌ நோக்கி முனம்‌ என 
ஒற்றுக்‌ கெட்டு நின்றது. உறவாக்கல்‌ தன்னுடன்‌ கலந்து 
கோடல்‌. வெம்போர்‌ செயும்‌ உகங்கள்‌ பல உகினும்‌ தான்‌ 
வீயாதவனாக சூரன்‌ என்று அறிக, (83) 


84. வேய்‌ அழல்‌ தாக்கும்‌ குரங்கும்‌, வெம்‌ கரியின்‌ 
[கன்றுகளும்‌ 
தாய்‌ முலைப்பா லாரும்‌ தணிகையே-- வாய்மை தரும்‌ 
புந்தி மடுத்து என்‌ பாலான்‌ போன்று அருள்‌ செய்யும்‌ 
[குமரன்‌, 
நந்தி மடுத்‌ தென்‌ பாலான்‌ நாடு, 


வேய்‌ அழல்‌-அம்மலைப்‌ பக்கத்திலுள்ள மூங்கிலில்‌ 
உறைந்து பறறிக்‌ கொண்ட அக்கினிச்‌ சுவாலை, தாக்கும்‌ 
குரங்கும்‌-மேலே வீசப்பட்ட குரங்கும்‌, வெம்‌-கொடுமை 
யுள்ள, கரியின்‌ கன்றுகளும்‌-யானைக்‌ கன்றுகளும்‌, தாய்‌ 
முலைப்பாலாரும்‌ தணிகையே- அழல்‌ தாக்கும்‌ குரங்கு 
தாவிக்குதித்து, முலைப்பால்‌- அயலிலிருந்த காட்டினிடத்‌ 
திலே போய்‌ இரையாகிய தழை கனிகாய்களைப்‌ பொசிக்‌ 
கும்‌, கரியின்‌ கன்றுகள்‌ தாயின்‌ முலைப்பாலைப்‌ பொசிக்‌ 
கும்‌ தணிகை மலையே, வாய்மை தரும்‌ - உண்மை 
ஞானத்தை முன்னே கொடுத்த, புந்தி மடுத்து-புத்தியிலே 
வந்திருந்து, என்‌-எனது, பாலான்போன்று-கறவைப்‌ பசு 
வாகிய தாய்‌ போன்று, யானாகிய கன்றுக்கு, அருள்‌ செயும்‌ 
குமரன்‌-கிருபை பண்ணி ரட்சிக்கும்‌ குமரன்‌ என்னும்‌ திரு 
நாமம்‌ படைத்தவன்‌, நந்தி மடுத்‌ தென்பாலான்‌-திரு நந்தி 
யாற்றுக்குத்‌ தென்‌ பக்கத்திலிருப்பவனது நாடாகிய 
இடம்‌. 

முல்லை என்பது மூலை என்று ஆயிற்று. முன்‌ 
னிருந்த ஆர்‌ நிறைவு; பின்னிருந்த ஆர்‌ பொசித்தல்‌. 
என்‌ புந்திக்‌ கண்மடுத்து பாலான்‌ போன்று அருள்‌ 


தணிகை வெண்பா 63 


செய்யுங்‌ குமரன்‌ வாய்மையைத்‌ தரும்‌ குமரன்‌ எனக்‌ 
கூட்டிப்‌ பொருள்‌ உரைப்பினும்‌ ஆம்‌, பாலான்‌ போன்‌ 
றவன்‌ எனவே தன்னைக்‌ கன்றாக்கிச்‌ சொற்பெய்‌ துரைத்‌ 
தார்‌ என்க. (84) 


85. மையல்‌ மடந்தையரும்‌, மாந்தர்களும்‌, காமர்‌ உடற்‌ 
றையலரைச்‌ சேரும்‌ தணிகையே -- பொய்‌ அகந்தை 
ஆம்‌ காதரத்தார்‌ அறியா வேதாந்தத்தில்‌ 
தேங்கு ஆதரத்தார்‌ சிலம்பு. 


மையல்‌ மடந்தையரும்‌-புருடனிடத்து மோகம்‌ கொண்ட 
மடவார்களும்‌-ஸ்ரீகளிடத்து மோகம்‌ கொண்ட எவ்வன 
புருடரும்‌, காமர்‌-மன்மதனார்‌, உடற்று-கோபித்து எய்யும்‌, 
ஐயலரை-பஞ்சபாணத்தைச்‌ சேரும்‌- மேலே பட்டு நிற்கு 
மவராவர்‌, மாந்தர்கள்‌ காமர்‌-அழகிய, உடல்‌-தேகத்தை 
யுடைய, தையலரை-இளவயதுடைய ஸ்ரீகளைச்‌ சேரும்‌ 
சேர்ந்து கூடியிருப்பர்‌. இத்‌ தன்மையவான தணிகை 
மலையே, பொய்‌ அகந்தை ஆம்‌-பொய்யைத்‌ தராநின்ற 
ஆங்காரமான, காதரத்தார்‌-தீவினைத்‌ தொடர்புடைய பாவி 
கள்‌, அறியா-தெரியமாட்டாத, வேதாந்தத்தில்‌-சுருதி மூடி 
விலே, தேங்கு-நிறைந்திருந்த, ஆதரத்தார்‌-ஆசையுடைய 
வரது சிலம்பாகிய இடம்‌, 
இதனுள்‌ மையல்‌ .என்பதை மாந்தர்‌ என்பதனோடும்‌ 
கூட்டுக. மடந்தையர்‌ கைக்கிளையுடையவர்‌. மாந்தர்‌ கூடிப்‌ 
பிரிந்தவர்‌ என்பது அறிக. பொய்யகந்தையும்‌ அகந்தை 
யும்‌ என்று உரைப்பினும்‌ ஆம்‌. காதரம்‌ தீவினைத்‌ 
தொடர்பு, இம்‌ மூன்றுடையார்‌ எனினும்‌ ஒக்கும்‌. (85) 
86. கேகயமும்‌, அந்தணர்தம்‌ கேள்வியும்‌, பல்‌ மாமறை 
[பூஞ்‌ 
சாகை உறவாடும்‌ தணிகையே -- நாகு அலைவாய்‌ 
ஐயன்‌ முனம்‌ கைபு நைந்து ஆனாது முருகா எனும்‌ ஓர்‌ 
தையல்‌ முனம்‌ கைபுனைந்தான்‌ சார்பு. 


64 கந்தப்பய்யர்‌ 


கேயமும்‌- அம்மலை வாழும்‌ மயிலினமும்‌, அந்தணர்தம்‌ 
கேள்‌ வியும்‌-பிராமணருடைய காதினது கேள்வியும்‌, 
பல்மாமறை பூஞ்சாகை யுறவாடும்‌ தணிகையே-கேகயம்‌ 
பல்‌-நானாவிதமான, மா-வண்டுகள்‌, மறை-ஓளிந்திருக்கும்‌ 
பூம்‌-பூமலர்‌ நிறை த சாகையாகிய பூங்கொம்பில்‌, உற- 
பொருந்த நின்று ஆடும்‌-கூத்தாடும்‌, அந்தணர்‌ கேள்வி 
பல்மாமறை-பல்‌ ஆயரம்‌ விதமான, மா-பெருமை பொருந்‌ 
தீய, மறை-வேதங்களானவை பூஞ்சாகை- அழகிய 
சாகையைக்‌ கேள்வி உறவாடும்‌-கேள்விப்படும்நேசத்தை 
விரும்பியிருக்கும்‌; இத்தன்மையவான தணிகை மலையே, 
நாகு-சங்கினம்‌ ஊராநின்ற அலைவாய்‌-திருச்‌ செந்தூரிலே 
வாழும்‌, ஜயல்‌: -சுவாமியானவன்‌, முனம்‌-தனது சன்னதிக்கு 
எதிரே நின்று, கைபு-கைத்து-காமவிகாரத்தை, வெறுப்‌ 
புற்று, நைந்து-தனது புருடன்‌ வெட்டிப்‌ போட்ட கையி 
னது உபத்திரவத்தாலே துக்கித்து, ஆனாது-அன்பு நீங்‌ 
சாது, முருகா எவனும்‌-முருகா முருகா என்று கூப்பிடும்‌. 
ஓர்‌-ஒரு, தையல்‌ முனம்கை-பெண்ணினது முன்கையை, 
புனைந்தான்‌-முன்புபோல அற்ற துண்டை ஓஒட்டும்படி 
செய்து அவளுடைய துன்பத்தை நீக்கியருளினவனது, 
சார்பாகிய இடம்‌. 


அலைவாய்‌ ஐயன்‌ கைபு நைந்து ஆனாது முருகா 
எனும்‌ ஓர்‌ தையலது முன்கை முழங்கையைப்‌ புனைந்த 
வன்‌ எனக, (86) 


87. பூவையரும்‌, தென்றல்‌ தவழ்‌ பூங்காவும்‌, செஞ்‌ 
[ செவியைத்‌ 
தாவு குழை பூட்டும்‌ தணிகையே -- மேவலர்‌ மேல்‌ 
ஐ அம்பு எய்து ஏர்‌ என்பு ஆர்‌ ஆக்கை அழித்தார்‌, 
வையம்‌ பேய்த்தேர்‌ என்பார்‌ வைப்பு. [எனக்கு இவ்‌ 


பூவையரும்‌-அம்‌ மலை வாழும்‌ பூவை போன்ற மொழி 
யுடைய மடவாரும்‌, தென்றல்‌ தவழ்‌-தென்காற்று உலவும்‌ 


தணிகை வெண்பா 6$ 


பூங்காவும்‌-மலர்ச்‌ சோலைகளும்‌, செஞ்செவியைத்‌ தாவு 
குழை பூட்டும்‌ தணிகையே-பூவையர்‌ தமது செம்‌-சிவந்த 
செவியை-காதை, தாவும்‌-பற்றி நிற்கும்‌, குழை-மகரகூண் ட 
லங்களை, பூட்டும்‌-கடையாணிகளைக்‌ கழலாமல்‌ இறுக்கித்‌ 
தரித்துக்கொள்வர்‌. பூங்காவும்‌, செம்‌ - செவ்வையான, 
செவியைத்‌ தாவும்‌-இளம்பருவத்தைப்‌ பொருந்தும்‌, குழை 
யாகிய தளிர்களை, பூட்டும்‌-சிங்காரமாகக்கொண்டிருக்கும்‌, 
இத்தன்மையவாகிய தணிகை மலையே, மேவலர்மேல்‌- 
அரக்கராகிய பகைஞர்‌ மேலே, ஐ- அழகிய, அம்பு- 
பாணத்தை, எய்து-பொருந்த எய்து, ஏர்‌- அழகிய, என்பு. 
எலும்பு, ஆர்‌-நிறைந்த ஆக்கை அழித்தார்‌- உடலைச்‌ 
சங்கரித்தார்‌, எனக்கு- அடியேனுக்கு, இவ்‌ வையம்‌- இந்தப்‌ 
பொய்யாகிய சகத்தைப்‌, பேய்த்‌ தேர்‌ என்பார்‌- கானற்‌ 
சலம்‌ என்று அறிவித்தவரது வைப்பாகிய இடம்‌. (87) 


இனி, முப்பொருள்‌-சிலேடை வருமாறு: 


முப்பொருள்‌ - சிலேடை 


88. கோபுரம்‌ சேர்‌ கோபுரமும்‌, கோடரம்‌ சேர்‌ கோடரமும்‌, 
தாபரமும்‌, மஞ்சு ஆர்‌ தணிகையே -- நீபம்‌ அணி 
வேலாயுதத்து வசன்‌, மெய்யடியாருக்கு அருளும்‌ 
காலாயுதத்‌ துவசன்‌ காப்பு, 


கோபுரம்‌-ஆகாயத்தில்‌ சேர்ந்திருக்கும்‌ உம்பருலகளவும்‌, 
சேர்‌-சென்று வளர்ந்த, கோபுரமும்‌-கோபுர வாய்தலும்‌, 
கோடரம்‌-குரங்கினங்கள்‌, சேர்‌-திரண்டிருக்கும்‌, கோடர 
மும்‌-மரக்‌ - கொம்புகளின்‌ நெருக்கமும்‌, தாபரமாகிய 
மலையும்‌, மஞ்சார்‌ தணிகையே-கோபுரம்‌ மஞ்சு ஆகிய 
வலியைப்‌ பெற்றிருக்கும்‌, கோடரம்‌ மஞ்சு ஆகிய அழகை 
நிறைய வைத்துச்‌ சுமக்கும்‌, மலையாகிய தாபரம்‌ மேக்‌ 
மண்டலம்‌ வரையும்‌ செறிந்திருக்கும்‌, இத்தன்மையவான 
தணிகை மலையே. நீபம்‌ அணி-கடப்பமாலையைத்‌ தரித்த, 
5 


66 கந்தப்பய்யர்‌ 


வேலாயுதத்து-சத்தியினிடத்து, வசன்‌-வயமாயிருப்பவன்‌, 
மெய்யடியார்க்கு- உண்மை ஞானிகளுக்கு, அருளும்‌- 
அனுக்கிரகம்பண்ணும்‌, காலாயுதத்‌ துவசன்‌-கோழிக்‌ 
கொடியையுடையவனது காவலான இடம்‌. 


இதனுள்‌ பதாயுதம்‌ எனும்‌ பெயர்‌ காலாயுதம்‌ எனப்‌ 
பரியாயமாயிற்று - வேலாயுதத்தைத்‌ தனக்கு ஏற்றபடி 
விடுக்கும்‌ வயத்தையுடையவன்‌ என்று உணர்க. (88) 


89. ஏழு சுனையும்‌, எயிலும்‌, இரும்‌ பொழிலும்‌, 
தாழுமரவங்கூர்‌ தணிகையே -- வாழு மனை 
காட்டும்‌ மறி வென்று விண்டான்‌ காதல்‌ மருகன்‌, 
நாட்டும்‌ அறிவு என்று விண்டான்‌ நாடு. [வீட்டில்‌ 


ஏழு சுனையும்‌-சத்த இருடிகள்‌ எடுத்த தெய்வத்‌ தன்மைய 
வாய்‌ எப்போதும்‌ தானே மேலேறிச்‌ சுரந்து நீர்‌ பெருகா 
நின்ற சத்த சுனைகளும்‌, எயிலாகிய திருமதிலும்‌, இரும்‌ 
பொழிலும்‌-பெருமை பொருந்திய தோப்பும்‌, தாழுமரவங்‌ 
கூர்‌ தணிகையே-ஏழுசுனை, தாழும்‌-தங்கிய, அரவம்‌- 
சத்தத்தை, கூர்‌-மிகுந்திருக்கும்‌, எயிலானது, தாழ்‌-நீண்ட , 
அரவு- இராகு கேதுக்கள்‌, அங்கு-முடிமேலே, ஊர்‌- 
தவழ்ந்து போகாநிற்கும்‌, பொழில்கள்‌ தாழ்‌-வணங்கிய, 
மரவமாகிய வெண்‌ கடம்பை, கூர்‌-நெருக்கமாகப்‌ படைத்‌ 
திருக்கும்‌, இத்தன்மையவான தணிகை மலையே, 
வாழுமனை-தனது இல்லாளாக வாழும்‌ மனைவியான சீதை 
காட்டும்‌-காண்பித்த, மறி-மானைப்‌ பின்‌ தொடர்ந்து போய்‌, 
வென்று-கொன்று செயித்து, விண்டான்‌-தனது நாயகி 
யைப்‌ பிரிந்த இராமனது, காதல்‌- அன்புடைய, மருகன்‌- 
மருமகன்‌, வீட்டில்‌ நாட்டும்‌-மோக்கத்தில்‌ இருத்தும்‌, 
அறிவு- மெய்யறிவு என்று இப்படி அடியேனுக்கு, விண்‌ 
டான்‌-உபதேசித்தான்‌, அவனது நாடாகிய தேயம்‌. 


அறிவே வீடு என்று சொன்னவன்‌ என்க. எல்லாரும்‌ 
நாட்டி நிச்சயித்த முடிவாகிய பொருள்‌ அறிவாதல்‌ அறிக. 


தணிகை வெண்பா 67 


இதற்கு உதாரணம்‌ அருணகிரிநாதர்‌, “அறிவை அறிவது 
பொருளென அருளிய பெருமாளே!'' எனவும்‌, திருமூலர்‌, 
“தன்னை அறிந்தபின்‌ யாரையறிவது”” எனவும்‌ பிறரும்‌, 
“ அறிவுருவாம்‌ இறைவன்‌ '' என்றார்‌.மற்றும்‌ வருவனவற்றால்‌ 
உணர்க. அடியேனுக்கு என்பது தோன்றா எழுவாய்‌ வரு 
வித்து உரைக்கப்பட்டது. (89) 


90. தேக்கும்‌, மலர்‌ ஓடைகளும்‌, சீயம்‌ எதிர்‌ பாய்‌ கரியும்‌ , 
தாக்கணங்கை மன்னும்‌ தணிகையே - வீக்கு சடை 
ஆறு முடிக்கும்‌ அரன்‌ ஆதரவினால்‌ அளித்த 
ஆறு முடிக்‌ குமரன்‌ ஆர்வு. 


தேக்கு-தேக்குமரங்களும்‌, மலர்‌ ஓடைகளும்‌-தாமரைப்‌ 
'பொய்கைகளும்‌, சீயம்‌-சிங்கம்‌, எதிர்பாய்‌ கரியும்‌. முன்னே 
கண்டு பாயாநின்ற யானைகளும்‌, தாக்கணங்கை மன்னும்‌ 
கணிகையே-தேக்குமரங்கள்‌, தா-தாவி வரப்பட்ட, 
கணம்‌ கை மன்னும-தாராகணங்களைப்‌ பொருந்தும்‌; மல 
ரோடைகள்‌ தாக்கணங்காகிய இலக்குமியைப்‌ பொருந்தி 
நிலைபெற்றிருக்கும்‌; சீயம்‌ எதிர்பாய்கரி, தாக்கும்‌- அடி 
பட்ட, அணங்கு-மன்னும்‌ வருத்தத்தைப்‌ பொருந்தும்‌; 
இத்தன்மையவான தணிகை நகரே, வீக்கு-கட்டிய சடை 
யாகிய வேணியில்‌, ஆறு முடிக்கும்‌-பகீரதியைப்‌ புனையும்‌ ்‌ 
அரன்‌ என்னும்‌ பரமசிவன்‌, ஆதரவினால்‌ அளித்த ஆசை 
யுடன்‌ ஈன்ற, ஆறுமுடிக்‌ குமரன்‌- ஆறு சிரமுடைய 


குமரனது, ஆர்வு ஆகிய இடம்‌. (90) 
91. பண்‌ அடைவில்‌ பாடுநரும்‌, பைந்தருவும்‌, 
[ அந்தணரும்‌ 
தண்ணடையை ஓவாத்‌ தணிகையே -- மண்ணிடம்‌ 
மாலான ஏலான்‌, மலர்த்‌ தாமரைக்கரத்தின்‌ [சேர்‌ 


மேலான வேலான்‌ விழைவு. 


பண்பண்ணாகிய பதினெட்டுப்பண்ணையும்‌, அடைவில்‌- 
காலம்‌ அறிந்து தாள வரிசைப்படி, பாடுநரும்‌- பாடப்பட்ட 


08 கந்தப்பய்யர்‌ 


யாழ்ப்பாணரும்‌, பைந்தருவும்‌-பசுமை பொருந்திய 
விருக்கங்களும்‌, அந்தணராகிய வேதியரும்‌, 
தண்ணடையை ஓவாத்‌ தணிகையே - பாடுநர்‌ தண்ண 
டையாகிய சோலைகளை நீங்கார்‌ : என்றும்‌, பைந்தருவானது 
தண்‌-குளிர்ந்த அடையை-இலைகளை நீங்காது என்றும்‌, 
அந்தணர்‌, தண்ணடை-சகலவுயிர்க்கும்‌ இதமான ஒழுக்‌ 
கத்தை நீங்கார்‌ என்றும்‌ தனித்தனிப்‌ பொருள்‌ கொண்டு 
இத்தன்‌ மையவான தணிகை மலையே, மண்ணிடம்‌ சேர்‌ஃ 
'பூலோகத்தினிடத்திலே சேர்ந்த, மாலான-மயக்கப்‌ 
பொருளாவனவற்றை, ஏலான்‌-பொருந்தாதவன்‌, மலர்த்‌ 
தாமரைக்‌ கரத்தின்‌-செந்தாமரை மலர்‌ போன்ற திருக்கை 
யில்‌, மேலான-மேன்‌ மையான, வேலான்‌ஃவேலையுடைய 
வனது, விழைவாகிய மலை. 


இதனுள்‌, மண்ணிடம்‌ மண்ணினிடத்திலுள்ள மனிதர்‌ 
சேரும்‌ மயக்கமான சிற்றறிவுடைய அவா எனினும்‌ 
ஒக்கும்‌. கரத்தின்‌ மேல்‌ என்றது கையிடம்‌ எனினும்‌ 
ஆழம்‌. (91) 


92. மெத்து சுனை ஓர்‌ ஏழும்‌, வேட்டுவரும்‌, பாய்‌ அரிமாச்‌ 
சத்தமும்‌, கம்பாயும்‌ தணிகையே -- மொய்த்த கர- 
பங்கயக்‌ கன்று, கிளை ஆர்‌ பண்மொழியாள்‌ பாகன்‌ 
வெம்‌ கயக்கன்றுக்கு இளையார்‌ வெற்பு. [ அருள்‌ 


மெத்து-நெருங்கிய, சுனை ஓர்‌ ஏழும்‌-ஏழு சுனைகளும்‌, 
வேட்டுவரும்‌-வேடர்களும்‌, பாய்‌ அரிமாச்‌ சத்தமும்‌ஃ 
பாய்ந்து குதிக்கும்‌ சிங்கத்தின்‌ கெர்ச்சனையும்‌, கம்பாயும்‌ 
தணிகையே-சுனை ஏழும்‌, கம்‌-சலமானது, பாயும்‌-எந்‌ 
நாளும்‌ தானே ஏறிப்‌ பாயும்‌; வேட்டுவரும்‌ கம்பாயும்‌- 
கம்பரிசியை நுமுண்டித்‌ தூற்றி உமி போக்கும்படி சேதித்‌ 
துப்‌ புடைக்கும்‌; பாய்‌ அரிமாச்‌ சத்தம்‌-கம்‌-ஆகாயமட்டும்‌ , 
பாயும்‌-பரவும்‌, தணிகைமலையே, மொய்த்த-நெருங்கிய , 
கரபுங்கயம்‌-கையாகிய தாமரைப்பூவில்‌, கன்றாகிய. வளை 


தணிகை வெண்பா 69 


யலும்‌, கிளையாகிய கிளிப்பிள்ளையும்‌ : ஆர்‌-தங்கிய, பண்‌ 
மொழியாள்‌-இசைக்கியானம்‌ போன்ற சொல்லையுடைய 
உமையவள்‌ இடப்பாகன்‌, அருள்‌-பெற்றெடுத்த, வெம்‌ 
கயக்கன்றுக்கு-விருப்பமுள்ள யானைமுகப்பிள்ளைக்கு, 
இளையார்‌ வெற்பு-இளையவரது வெற்பாகிய மலை. 


இதனுள்‌ கரபங்கயக்கன்று கைமலரில்‌ வளையலையும்‌, 
கிளையார்‌ பண்மொழி என்பதில்‌ கிளை என்பதை வீணை 
நரம்பாக்கி, நரம்பிசைக்கும்‌ பண்‌ போன்ற மொழியாள்‌ 
பாகன்‌ எனினும்‌ ஒக்கும்‌. கர பங்கயத்தில்‌ மொய்த்த கன்றா 
கிய பொன்வளையல்‌ எனக்‌ கூட்டுக. (92) 


93. வாரம்‌ உறும்‌ ஐவனமும்‌, மை வேடர்‌ கை வில்லும்‌, 
சாரலும்‌ கங்கே சூழ்‌ தணிகையே -- ஆருயிர்‌ நோய்‌ 
துய்‌ வயா நைத்து அலை வன்‌ சோகம்‌ உறுது ஆள்‌ 
தெய்வயானைத்‌ தலைவன்‌ சேர்வு. [ குமரன்‌, 


வாரம்‌-வாரமாகிய மலைப்பக்கத்திலே, உறும்‌-வித்தியிருக்‌ 
கும்‌ ஐவனமாகிய நெல்லும்‌, மைவேடர்‌ கைவில்லும்‌- 
மைநிறம்‌ பொருந்திய வேடர்கள்‌ தம்‌ கையில்‌ பிடித்த 
வில்லும்‌, சாரலும்‌-மலைச்சருவும்‌, கங்கே சூழ்‌ தணிகையே- 
ஜவனமானது கங்குஆகிய வரப்புகளைச்‌ சுற்றிலும்‌ உடைத்‌ 
தாயிருக்கும்‌. வேடர்‌ கைவில்லில்‌ கங்கு ஆகிய பருந்து 
கள்‌ மேலே சூழ்ந்து பறக்கும்‌; சாரலில்‌ கங்கு ஆகிய கருந்‌ 
தினை சூழ்ந்து விளைந்திருக்கும்‌, இத்தன்மையவாய தணிகை 
மலையே  ஆருயிர்‌-தன்னை அடைந்த ஆன்மாக்களை, 
நோய்‌-வியாதியை, துய்‌-பொசிக்கப்பட்ட, வயா-கர்ப்ப 
வாதையில்‌, நைத்து-நைந்திளைத்து, அலை- அலைந்து பிறக்‌ 
கும்‌, வன்‌-கொடிய, சோகம்‌ உறாது-சோகங்களைப்‌ பொருந்‌ 
தாமல்‌, ஆள்‌ குமரன்‌-அடிமையாகப்‌ படைத்த குமரன்‌ 
என்னும்‌ பேரை உடையவன்‌, தெய்வயானைக்கு இறைவன்‌ 
தேவகுஞ்சரிக்கு மணவாளன்‌ சேர்வான இடம்‌. 


70 கந்தப்பய்யர்‌ 


ஆருயிர்‌ நோய்‌ துய்த்து வயாவில்‌ நைந்து அலையுமவன்‌ 
சோகமுறாது ஆளும்‌ குமரன்‌ என்க. நைந்து என்னும்‌ பதம்‌ 
நைத்து என வலிந்து நின்றது, திருகடியாதலின்‌ சந்த 
இன்பம்‌ பற்றி என்க. ஆளும்‌ குமரன்‌ எனவே தன்னை 
அடைந்த ஆருயிர்‌ என்பதாயிற்று. (93) 


94. வானவர்‌ சூழ்‌ ஆலயமும்‌, மங்கையர்‌ கையும்‌, கரியின்‌ 
தானமும்‌, வண்டார்க்கும்‌ தணிகையே -- ஈனம்‌ உறும்‌. 
நானா பதிதன்‌, ஒரு நன்கு இல்‌ எனைப்‌ புரந்த 
சேனாபதிதன்‌ சிலம்பு. 


வானவர்‌ சூழ்‌ ஆலயம்‌-தேவர்கள்‌ எப்போதும்‌ வலம்‌ 
புரியும்‌ திருக்கோவிலும்‌, மங்கையர்‌ கையும்‌-மடவாரது 
செங்கையும்‌, கரியின்‌ தானமும்‌-யானைமத சலமும்‌, வண்‌ 
டார்க்கும்‌ தணிகையே-ஆலயத்தில்‌ வண்டு ஆர்க்கும்‌- 
சங்கோசை கோஷிக்கும்‌, மங்கையர்‌ கை வண்டு ஆர்க்கும்‌ 
-சங்கவளை ஒலிக்கும்‌. கரியின்‌ தானம்‌, வண்டினங்கள்‌ 
சத்திச்சு மொய்க்கும்‌ இத்தன்மையவாய தணிகைமலையே, 
ஈனம்‌ உறும்‌- இழிவைப்‌ பொருந்திய, நானாபதிதன்‌-வெகு 
விதமான தீங்கையுடைய பதிதன்‌, ஒரு நன்கு இல்‌-ஒன்றும்‌ 
நன்மையில்லேன்‌, இப்படிப்பட்ட கொடியேனைப்‌ புரந்த- 
ரட்சித்த, சேனாபதி-தேவசேனாபதி என்னும்‌ திருநாமம்‌ 
புனைந்தவன்‌, தன்‌ சிலம்பு-தனது மலை. 


இதனுள்‌ நானா என்பதை ஆவீற்று வினாவாக்கி 
நானே மிகவும்‌ பதிதன்‌, ஒரு நன்கும்‌ இலேன்‌ இப்படிப்‌ 
பட்ட எனைப்‌ புரந்த சேனாபதி எனக்‌ கூட்டுக. (94) 


95. தண்டலையும்‌, பங்கயமும்‌, தன்‌ நிழலைப்‌ பாய்‌ கரி 
தண்டமும்‌, கோடு ஏந்தும்‌ தணிகையே -- [போம்‌ 
[தொண்டருக்கு 

நாக்கு இரவும்‌, சங்கடம்தான்‌ நண்ணும்‌ மிடியும்‌ 
மாக்‌ கிரவுஞ்சம்‌ கடந்தான்‌ வைப்பு. [கெடுத்தான்‌ 


தணிகை வெண்பா 71 


தண்‌ டலையும்‌-தோப்புகளும்‌, பங்கயமும்‌-தாமரைப்‌ பூவும்‌, 
தன்‌ நிழலைப்‌ பாய்கரி போம்தண்டமும்‌-மாறுபடக்‌ குஞ்சரம்‌ 
என்று தனது நிழலைப்‌ பாய்ந்து கோட்டால்‌ குத்தும்‌ யானை 
கள்‌ போகாநின்ற தண்டமாகிய வழிகளும்‌, கோடு ஏந்தும்‌ 
தணிகையே-தண்டலை கோடாகிய கொம்புகளைச்‌ சுமக்‌ 
கும்‌; பங்கயம்‌, கோடாகிய சங்கை ஏந்தி நிற்கும்‌; யானை 
சென்ற வழியாகிய தண்டங்கள்‌ யானைத்தந்தமாகிய 
கோடுகளை ஏந்தி நிற்கும்‌. இத்தன்மையவான தணிகையே, 
தொண்டருக்கு- அடியார்க்கு, நாக்கு இரவும்‌-நாவினால்‌ 
இரக்கும்‌ யாசகமும்‌, சங்கடம்தான்‌ நண்ணும்‌ மிடியும்‌- 
இடையூறு படுத்தும்‌ தரித்திரமும்‌, கெடுத்தான்‌-இல்லா 
மல்‌ நீக்கினவன்‌, மாக்கிரவுஞ்சம்‌ கடந்தான்‌-பெரிய 
கிரவுஞ்ச மலையினது மாயை வழியை வென்றவனது வைப்‌ 
பாகிய இடம்‌. - 


இதனுள்‌ தண்டம்‌ யானை சென்றவழியே என்றார்‌ 
பிறரும்‌. தொண்‌ டரது இரவுத்தொழிலையும்‌ தரித்திரத்தையும்‌ 
நீக்கினவன்‌ என்பது பொருள்‌. (95) 


96. யாகநிலத்தும்‌, தேற்றிறாலிடத்தும்‌, மேகத்தும்‌, 
சாகம்‌ நிலையாகும்‌ தணிகையே -- மோகம்‌ அறும்‌ 
சாத்துவிதத்தான்‌, அகிலன்‌, தண்‌ காந்தள்‌ வெட்சி 
சாத்து விதத்தான்‌, அகிலன்‌ சார்பு, [மராச்‌ 


யாகநிலத்தம்‌-யாகங்கள்‌ செய்யும்‌ சாலையினும்‌, தேற்றிறா 
லிடத்தும்‌-தேன்கூட்டிலும்‌, மேகத்தும்‌-மேக மண்டலத்‌ 
தினும்‌, சாகநிலையாகும்‌ தணிகையே-யாகநிலத்துச்‌ சாகம்‌ 
ஆகிய வெள்ளாடு நிலையாயிருக்கும்‌; தேற்றிறலிடத்துச்‌ 
சாகம்‌ ஆகிய தேனீ மொய்த்திருக்கும்‌; மேகத்தினிடத்தில்‌ 
சாகம்‌ ஆகிய தேக்கு மரம்‌ வளர்ந்து உயர்ந்திருக்கும்‌. இத்‌ 
தன்மையவாகிய தணிகை மலையே, மோகம்‌ அறும்‌- 
விகாரம்‌ நீங்கும்‌, சாத்துவிதத்தான்‌-சுத்த சாத்துவித குண 
மானவன்‌, அகிலன்‌-அகிலச்‌ சந்தனம்‌ அணிந்தவன்‌, 


72 கந்தப்பய்யர்‌ 


தண்‌-குளிர்ந்த, காந்தள்‌ பூவும்‌ வெட்சிப்‌ பூவும்‌, மராவாகிய 
வெண்‌ கடப்பம்‌ பூவும்‌, சாத்து விதத்தான்‌-வேறுவேரறுய்த்‌ 
தரித்தவன்‌, அகிலன்‌-அகில லோகங்களையும்‌ படைத்த 
வனது சார்பு ஆகிய இடம்‌. (96) 
97. வீறு மணி வீதிகளும்‌, மென்‌ கரும்பும்‌, பைங்‌ கமுகும்‌ 
சாறு மிகுந்து ஓங்கும்‌ தணிகையே -- ஏறி இழி 
சாரலைவாய்‌ யாளி திரி தண்மலைவாய்‌ எங்கும்‌ 
சீர்‌ அலைவாய்‌ ஆளி சிலம்பு. [ நின்றான்‌ 


வீறுமணி வீதிகளும்‌-ஒளி விளங்கிய நவரத்தினம்‌ இழைத்த 
தெரு வீதிகளும்‌, மென்கரும்பும்‌-மிருதுவான கரும்பும்‌, 
பைங்கமுகம்‌-பசுமையுடைய கமுகமரமும்‌, சாறு மிகுத்து 
ஓங்கும்‌ தணிகையே-மணி வீதிகள்‌ தோறும்‌ சாறாகிய திரு 
விழாத்‌ தீங்கள்்‌ தோறும்‌ மிகுந்து சிறப்பாய்‌ நடக்கும்‌; 
கரும்பு ஆலையில்‌ ஆட்டச்‌ சாறாகிய நீர்‌ மிகவும்‌ பொழியும்‌; 
கமுகு சாறு ஆகிய காய்க்‌ கொத்துகள்‌ நிறைந்து காய்த்‌ 
திருக்கும்‌. இத்தன்மையவான தணிகைமலையே-ஏறி இழி- 
ஏற்றிழிவான வழிகளையுடைய, சாரல்‌ ஐ வாய்‌-சாரலாகிய 
மலைப்பக்கத்தினுடைய, ஐ-அழகிய, வாயாகிய இடங்்‌ 
களிலே, யாளி திரி-சிம்மங்கள்‌ உலாவப்பட்ட, தண்‌- 
குளிர்ச்சி பொருந்திய சுனைகளையுடைய, மலைவாய்‌ எங்கும்‌ 
நின்றான்‌-மலைகளினிடங்கள்‌ தோறும்‌ வாசமாயிருந்தவன்‌ 
சீர்‌-கீர்த்தி படைத்த, அலைவாய்‌ ஆளி-திருச்செந்தூரை 
ஆளும்‌ இறைவனுடைய சிலம்பு ஆகிய இடம்‌. 


இதனுள்‌ சாரலைவாயாளி திரியென்பது சாரலான மலைப்‌ 
பக்கத்தை இருப்பிடமாகப்‌ பொருந்தி யாளிகள்‌ பிற 
விடத்துத்‌ திரிந்து வந்து சேரும்‌ எனினும்‌ பொருந்தும்‌. (97) 


இனி நாற்பொருள்‌-சிலேடை வருமாறு : 


தணிகை வெண்பா 73 


நாற்பொருள்‌ - சிலேடை 
98. பங்கயமும்‌, ஏரிகளும்‌, பாவையர்‌ கையும்‌, பணியும்‌, 
தங்கவளை சூழும்‌ தணிகையே -- திங்கள்‌ நுதல்‌ 
செந்‌ திலகத்தன்‌, புனிதன்‌, செல்வன்‌, கடற்கரை சேசர்‌ 
செந்தில்‌ அகத்தன்‌, புனிதன்‌ சேர்வு. 


பங்கயமும்‌ - பங்கயமான தாமரைப்பூவும்‌, ஏரிகளாகிய 
நிலைபெறக்‌ கரை போட்டுக்‌ கட்டி வைத்த சலங்களும்‌, 
பாவையர்‌ கையாகிய பதுமை போன்ற மடந்தையரது 
கரங்களும்‌, பணியான பாம்புகளும்‌, தங்கவளை சூழும்‌ 
தணிகையே-பங்கயப்பூக்களிலே தங்கியிருக்கும்படி வளை 
யான சங்குகள்‌ சழ்ந்துமொய்க்கும்‌; ஏரிகள்‌ தமதிடத்திற்கு 
பொருந்திய வள்ளைக்கிகாடிகள்‌ சுற்றிப்‌ பிணைந்து படரும்‌; 
பாவையர்‌ கைகள்‌ பொன்‌ வளையல்களைத்‌ தரித்திருக்கும்‌; 
பணிகள்‌ இரை தேடி வந்து கரந்திருக்கும்‌ புற்று வளைகளை 
மனத்தில்‌ எண்ணிக்‌ கொண்டுவரும்‌. இத்தன்மையவாய 
தணிகை வெற்பே, திங்கள்‌ நுதல்‌ செந்திலகத்தன்‌-அர்த்த 
சந்திரன்‌ போன்ற திருநுதலிலே சிந்தூரப்‌ பொட்டை 
அணிந்தவன்‌, புனிதன்‌-சுத்த பவித்திரமானவன்‌, செல்‌ 
வன்‌-சகல ஐஸ்வரியங்களையும்‌ படைத்தவன்‌, கடற்கரை. 
சேர்‌ செந்தில்‌ அகத்தான்‌-சமுத்திரத்தில்‌ சேர்ந்திருக்கும்‌ 
திருச்செந்தூரை இடமாக என்று முடையவன சேர்வு 
ஆகிய இடம்‌, 
இதனுள்‌ சரவணம்‌ என்னும்‌ தருப்பையில்‌ அவதரித்‌ 
தலின்‌ புனிதன்‌ என்றார்‌. இறைவனது பிள்ளையாதலின்‌ 
சகல செல்வமும்‌ படைத்தவன்‌ எனக்‌ கூற வேண்டிச்‌ 
செல்வன்‌ எனப்பட்டது. அன்றி மோட்சமாகிய பெருஞ்‌ 
செல்வம்‌ படைத்தவன்‌ எனினும்‌ அமையும்‌. (98) 
99. ஆலயமும்‌, கல்‌-சுனையும்‌, அம்புயமும்‌, தாழ்வரையும்‌, 
சாலவன மல்கும்‌ தணிகையே -- காலின்‌ அலர்‌ 
கொய்து இட அம்‌ கு, தரு வான்‌, கும்பிட வேதன்‌ 
செய்திட அங்குத்‌ தருவான்‌ சேர்வு. [படைப்பும்‌ 


74 கந்தப்பய்யர்‌ 


ஆலயமும்‌-ஆலயங்களும்‌, கல்‌ சுனையும்‌-கல்லிடம்‌ பெற்ற 
சுனைகளும்‌, அம்புயமூம்‌-அம்புயமான தாமரையும்‌, தாழ்‌. 
வரையும்‌-தா ழ்வரையாகிய கவான்‌ மலைகளும்‌, சாலவனம்‌ 
மல்கும்‌ தணிகையே-ஆலயம்‌ சால்பாகிய வனம்‌ அழகை 
நிறைந்திருக்கும்‌; சுனையில்‌, சால-மிகவும்‌, வனமாகிய செல்‌ 
வங்கள்‌, அல்கும்‌-எந்நாளும்‌ நிலையாயிருக்கும்‌; அம்யுயம்‌, 
சாலப்‌ பெருமையுடைய அனம்‌-அன்னங்கள்‌, அல்கும்‌- 
இறங்கியிருக்கும்‌; தாழ்வரை, சால விருட்சமாகிய, வனங்‌ 
கள்‌-சோலைகளை நெருக்கமாகப்‌ பெற்றிருக்கும்‌. இத்‌ 
தன்மையவாய தணிகைமலையே, காலின்‌-தனது ஸ்ரீ பாதங்‌ 
களிலே, அலர்‌ கொய்து-பூக்களைப்‌ பறித்து வந்து, இட- 
தரித்து அர்ச்சிக்க, அம்‌ஃ அழகிய, கு என்னும்‌ பூவுலகமும்‌, 
தரு வான்‌-கற்பகக்காவு சூழ்ந்த வானாகிய தெய்வலோக 
மும்‌, கும்பிட-வணங்கவும்‌, வேதன்‌ படைப்பும்‌ செய்திட- 
பிரம சிருட்டியும்‌ பண்ணும்படிக்குண்டாகிய சாமர்த்திய 
மும்‌, அங்கு- அந்த இடத்திலே, தானே தருவான்‌-கொடுத்‌. 
தளிப்பான்‌, அவனது சார்பு ஆகிய இடம்‌. 


இதனுள்‌ ஆகுபெயரால்‌ குவுலகத்தாரைக்‌ கு வென்றும்‌ 
வானுலகத்தாரை வான்‌ என்றும்‌ கூறினர்‌. அங்கு அவ்‌ 
வுலகத்தில்‌ தருவான்‌ எனச்‌ சுட்டாக்கி இவ்வுலகத்தார்‌ 
கும்பிட- இவ்வுலகமாகிய பூவுலகை ஆளும்‌ அரசை 
இங்குத்‌ தருவான்‌ என்று வருவித்துரைப்பினும்‌ அமையும்‌, 
கும்பிடச்‌ செய்திடத்‌ தரவான்‌ எனக்‌ கூட்டி இருவகைப்‌ 
பெயரெச்சமும்‌ தருவான்‌ என்னும்‌ ஒருபெயரோடு முடிந்‌. 
தமை காண்க, கும்பிட என்பதைக்‌ குவ்வென்னும்‌ பதத்‌. 
தோடு கூட்டி இவ்வுலகத்தார்‌ கும்பிட வானுலகத்தார்‌ 
கும்பிடத்‌ தருவான்‌, பிரம சிருட்டியுஞ்‌ செய்திடத்‌ தருவான்‌ 
என உரைத்துக்‌ கொள்க. படைப்புஞ்‌ செய்திட என்னும்‌ 
எச்சவும்மையால்‌ இவ்வுலகத்தாரும்‌ கும்பிட வானுலகத்‌. 
தாரும்‌ கும்பிட என இரட்டித்தும்‌ ஒட்டிக்கொண்டும்‌ 
உரைப்பதே சிறப்பு, அங்கு வான்‌ கும்பிட-வேதன்‌ 
படைப்புஞ்‌ செய்திடத்‌ தருவான்‌ எனவே இங்கு பூலோ 


தணிகை வெண்பா 71> 


கத்தார்‌ கும்பிட என்று வருவிக்கப்பட்டது. ஆகவே. 
இம்மையில்‌ இவ்வுலகு ஆளும்‌ அரசும்‌ மறுமையில்‌ வானு: 
லகு ஆளும்‌ இந்திரபோகமும்‌, பின்பு அங்கிருந்து அனுப 
வித்தவுடனே எல்லா உலகத்துக்கும்‌ இறைமையான 
வேதன்‌ படைப்புத்‌ தொழிலாகிய அரசுரிமையும்‌ கொடுப்‌ 
பான்‌ என்று முறை கூறியதும்‌ ஆம்‌. இது பூதிகாமிகளைக்‌ 
குறித்துக்‌ கூறியது. (99) 


100. சோலைகளும்‌, பூந்தடமும்‌, தோகையரும்‌, தூய அறச்‌ 
சாலையும்‌ பொன்‌ நீங்காத்‌ தணிகையே -- வேலை எழு 
நச்சு இதாம்‌ நம்தம்‌ நலிபவம்‌ தீர்த்து ஆள்‌ முருகன்‌; 
சச்சிதானந்தன்‌ தலம்‌. 


சோலைகளும்‌-சோலையாகிய தோப்புக்களும்‌, பூந்தடமும்‌- 
பூந்தடமாகிய தாமரைப்‌ பொய்கைகளும்‌, தோகையரும்‌- 
தோகையராகிய மயில்‌ போன்ற சாயலையுடைய ஸ்ரீசனங்‌ 
களும்‌, தூய-பரிசுத்தமான, அறச்சாலையும்‌- அறச்‌ சாலை 
யான தருமசத்திரங்களும்‌, பொன்‌ நீங்காத்‌ தணிகையே- 
சோலைகள்‌ பொன்னாகிய பிரகசுவபதி பகவானை மூடியில்‌ 
வரும்‌ போது முடியில்‌ நீங்கிப்‌ போக வொட்டாமல்‌ தடை 
செய்யும்‌; பூந்தடம்‌ பொன்னாகிய இலக்குமியை விட்டு 
நீங்காதிருக்கும்‌; தோகையர்‌ பொன்னணியை நீங்காமல்‌ 
தரித்திருப்பர்‌, அறச்சாலைகள்‌ பொன்னாற்செய்த சுவர்த்‌ 
தலம்‌ முதலிய உறுப்புகளையும்‌ பிரியாதிருக்கும்‌. இத்‌. 
தன்மையவாய தணிகை மலையே, வேலை எழு-திருப்பாற்‌. 
கடலில்‌ எழுந்த, நச்சு-ஆல காலவிடமே, இதாம்‌-இது 
வென்றுரைக்கலாம்‌. நம்தம்‌-நமது, நலிபவம்‌- நலிந்து: 
போம்படி உபத்திரம்‌ செய்யும்‌ செனன நோயை, தீர்த்து,. 
நீக்கி, ஆள்‌ குமரன்‌-நம்மைத்‌ தொண்டாக ஆண்டு 
கொண்ட குமரன்‌ என்னும்‌ திருநாமம்‌ படைத்தவன்‌-. 
சச்சிதானந்தன்‌-சத்துச்‌ சித்து ஆனந்தமா யிருக்கப்பட்ட 
வனது தலம்‌. 


76 கந்தப்பய்யர்‌ 


இதனுள்‌ சந்தவின்பம்‌ நோக்கி நஞ்சு நச்சென மெலித்‌ 
தல்‌ வலித்தலாயிற்று, நச்சு இதாம்‌ பவம்‌ எனக்‌ கூட்டுக. 
நஞ்சிதாமென்று சொல்லும்படி நலியும்‌ பவத்தைத்‌ தீர்த்து 
ஆளும்‌ குமரன்‌ என்க, பரமசிவன்‌ அனுமதியின்றித்‌ தேவர்‌ 
கள்‌ தாங்களே போய்‌ ஆங்காரத்தினால்‌ கடை ந்தபடியினாலே 
பாற்கடலில்‌ விடம்‌ எழுந்தது என அறிக. நாற்பொருட்‌ 
சிலேடை முடிந்தது. இனிக்‌ கவித்தொகையும்‌ பாடின 
கவியின்‌ பெருமையும்‌ வருமாறு. (100) 


சிறப்புப்‌ பாயிரம்‌ 


101. விகற்ப நடையால்‌ தணிகை வெண்பா நாற்பானும்‌, 
பகர்ச்சிச்‌ சிலேடை அறுபானும்‌ -- அகற்சி பெறும்‌ 
ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒத்த பொருள்‌ தந்து 
நன்று அறி கந்தப்பமுனி நன்கு. [உரைத்தான்‌ 


' தொடை விகற்பமான திருகு வெண்பா நாற்பதும்‌,பகர்ந்து 
சொல்லப்பட்ட தனிச்சொற்‌ சிலேடையும்‌ திருகும்‌ பெற்ற 
வெண்பா அறுபதும்‌ ஆக நூறு வெண்பாவாகத்‌ தணிகை 
வெண்‌ பாவைப்புகன்றுன்‌, அச்சிலேடையில்‌ ஒரு பொருட்‌ 
சிலேடை நாற்பதில்‌ முப்பத்தெட்டாங்‌ கவிமுதல்‌ மூன்று 
வெண்பாவினும்‌, இருபொருள்‌ தனிச்சொற்‌ சிலேடை 
நாற்பத்‌ தொன்றாம்‌ கவிமுதல்‌ எண்பத்தேழாம்‌ கவி மட்டும்‌ 
கூடிய வெண்பா நாற்பத்தேழாகவும்‌, எண்பத்தெட்டாம்‌ 
கவி முதல்‌ தொண்னூற்றேழாம்‌ கவி வரைக்கும்‌ முப்‌ 
பொருள்‌-சிலேடை பத்து வெண்பாவானும்‌ கூறி மேல்‌ 
தொண்ணுற்‌ றெட்டாங்‌ கவி முதல்‌ நூறுவெண்பா வரைக்‌ 
கும்‌ வெண்பா மூன்றில்‌ நாற்பொருள்‌-சிலேடையுங் 
கூறினார்‌, பொருளமையும்படி நன்றாகத்‌ தெரிந்த கந்தப்ப 
முனிவன்‌ என்னும்‌ பெயருடையவன்‌ நன்மை பெற. (101) 


தணிகை வெண்பா உரை முற்றும்‌ 


தணிகை வெண்பா 


பாட்டு முதல்‌-குறிப்பு அகர வரிசை 
(எண்‌-பாட்டு எண்‌) 


அன்னம்‌ தனி வீடு-2 
ஆலயமும்‌ கல்‌ சுனையும்‌ -99 
இந்திரவில்‌ ஏர்‌ நுதலார்‌-14 
இந்திரவில்‌ வாசிகை-16 
ஊனத்தை நீக்குதரும்‌-49 
ஏமம்‌ சரிகளினும்‌-51 

ஏர்‌ பெறுவல்லி-77 
ஏழுசுனையும்‌ எயிலும்‌-89 
ஒங்குறுவான்‌ எல்லை-57 
ஓவில்‌ அகம்கண்ட-61 
கண்‌ டவரை விண்‌ டவரை-5 
கண்ணமையும்‌ கண்‌-56 
கந்தருவர்‌ யாழ்‌ இசை-74 
கா இலங்கு தென்றலும்‌- 79 
காமயல்‌ உற்ற வரும்‌-43 
காய்‌ பறித்துத்‌ தெங்கின்‌-28 
கார்‌ அங்க வேடர்‌-44 

கார்‌ அணி செய்_ 53 

கார்‌ அணி மால்‌--1 

காலை வணங்கா காப்பு 
கிட்டும்‌ பிறைக்குணிலால்‌-36 
கெண்டை விழியார்‌-60 
கேகயமும்‌ அத்தர்‌ தம்‌-68 
கொங்கு ஆர்‌ மலர்ச்‌-41 


சந்திரன்‌ குளகு ஓடித்து-22 
சிங்கார மங்கையரும்‌-67 
சிந்தாமணிக்‌ கொடியும்‌-63 
சூழும்‌ முழையும்‌ சவரர்‌-45 
செங்கழுநீர்‌ ஓடை-55 
செங்காந்தள்‌ பூந்‌-18 
செஞ்சொல்‌ திருப்புகழை-7 
செந்தினை கள்‌ வித்துநரும்‌-52 
சேற்று இறால்பாய்‌- ] | 

சேறு பட்டதண்பணை-80 
சோதி உறும்‌ சோதிமரம்‌-19 
சோலைகளும்‌ பூந்தடமும்‌-100 
தட்டை உறும்‌ கிள்ளை-30 
தண்டலையும்‌ பங்கயமும்‌ஃ59 
தாழ்வு ஆகும்‌ பைங்‌-33 
தீவினையும்‌ தீவினையில்‌-8 
துள்ளும்‌ இரலைக்‌ கோட்‌-27 
தூது இறைவர்‌ பால்‌-75 
தேக்கும்‌ மலர்‌ ஓடை-90 

நண்‌ ஈர நெஞ்சினர்‌-76 
நால்வாய்‌ காயத்திரி-39 
நீண்டவரைவான்‌ அளக்க-3ந] 
நீர்‌ அழல்‌ கால்‌-3 

நீல வட்டவான்‌ கதிரைஃ26 


கோங்கு தலைவாய்மலரும்‌-42 நீளவட்டப்‌ பாறையின்‌-32 


கோபுரம்‌ சேர்‌ கோபுரமும்‌-88 
கோலிய செய்‌ கன்னலொ-81 
கோள்‌ அரவம்‌ மஞ்ஞை- 17 
சந்தனமும்‌ ஏனல்தனை-48 
சந்திரனே கல்‌ ஆக-13 


பங்கயக்‌ கண்மால்‌-47 
பங்கயமும்‌ ஏரிகளும்‌-98 
பஞ்சவனத்தையலரும்‌-50 
பஞ்சைகள்‌ ஆம்‌-10 

பண்‌ அடைவில்‌ பாடு-91 


78 


பூ உதிர்‌ வெங்கான-58 
பூங்கமல உந்திமணி-38 
பூம்‌ தேற்றினால்முடிமேல்‌-23 
பூ மருவும்‌ சாரலினும்‌-64 
பூவையரும்‌ தென்றல்‌-87 
பேய்‌ ஊமை பங்கு-4 
'பொங்கு அரவம்‌ கந்தரம்‌-37 
'பொற்குற மின்னார்‌-69 
மந்திரி கூடத்தலைமை-40 
மல்லரியும்‌ சச்சரியும்‌-9 
மாத்தூலம்‌ ஆம்‌-20 

மாதர்‌ எழு மாட்சிமை-13 
மாதவம்‌ செய்வோர்‌-73 
மாந்தர்‌ மனங்களினும்‌-68 
மாமறையோர்‌ அம்‌ஃ54 
மிக்க மடவார்‌ முலைக்கு-59 
முத்து உதிர்‌ வேய்‌-25 
மூந்திரிகைச்‌ சாரல்‌-62 
முப்போதும்‌ பைங்குவளை-6 
மெத்து சுனை ஓர்‌ ஏழும்‌-92 
மகம்‌ அணையும்‌ கரி-21 


கந்தப்பய்யர்‌ 


மேதகுவில்‌ வேட்டுவரும்‌-70 
மைக்கனமும்‌ கந்தர-65 
மையல்‌ மடந்தையரும்‌-85 
யாக நிலத்தும்‌ தேற்றிறா-96 
வந்தோர்க்கு அருள்குரு-82 
வல்லியத்துக்கு உட்காத-26 
வாரம்‌ உறும்‌ ஐவனமும்‌-93 
வானமிசை எந்நாளும்‌-12 
வானவர்‌ சூழ்‌ ஆலயமும்‌-94 
விகற்ப நடையால்‌-101 
விண்‌ உயரும்‌ ஆசினி-35 
வித்திய ஏனல்‌ குரலும்‌-46 
விம்மு முலைப்‌ பேதை-72 
விற்பரவு ஞானியரும்‌-66 
வீரமறவோர்‌ உரமும்‌-78 
வீறுமணி வீதிகளும்‌-97 
வெண்‌ மதியினால்‌ குறவர்‌-24 
வெம்‌ தழலினால்‌ வெடித்த-34 
வேடர்‌ பிழியும்‌ பிழியும்‌-33 
வேய்‌ அழல்தாக்கும்‌-84 
வேரல்‌ அரிஆர்குவட்டும்‌-71 


வித்துவான்‌ வே, ரா. தெய்வசிகாமணிக்‌ கவுண்டர்‌ 
அவர்களின்‌ பதிப்பிக்கவேண்டிய சுவடிகள்‌ : 


ஒன 


von 


தொல்காப்பியம்‌ சொல்லதிகாரம்‌ பழைய உரை 

நன்னூல்‌ பழைய உரை 

யாப்பருங்கலக்‌ காரிகை சிற்றுரை 

இலக்கண சூடாமணி உரை (யாப்பு) 

குவலயானந்தம்‌ உரை 

பிரபந்த இயல்‌ உரை 

தருக்கசங்கிரகக்‌ காண்டிகை உரை 

புறப்பாட்டு உரை 

மெய்‌ மொழிச்சரிதை உரை 

சிவப்பிரகாசம்‌--மதுரை ஞானப்‌ பிரகாசர்‌ உரை 

கர்ணசிகை (வீரசைவ நூல்‌) 

வெஞ்சமாக்‌ கூடல்‌ புராணம்‌ 

வள்ளி அம்மை புராணம்‌ (காவியம்‌) 

பவானி கூடற்‌ புராணம்‌ 

அர்த்தகிரி--நாககிரி மகாத்மியம்‌ 

திருச்செங்கோட்டுக்‌ () கோவை, (2)காதல்‌ 
(3) குறவஞ்சி 

வேத நாயகி அம்மன்‌ பதிகம்‌ (100) 

வதரி (பவானி) ஆற்றுப்படை 

சிவகிரிப்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌ 

தக்க ராமாயணம்‌ 

நக்கீரர்‌ உலா 

ஜயனார்‌ சதகம்‌ 

அத்தியந்த மாலை 

சூரிய மாலை 

கொங்கு வேளாளர்‌ காணிப்‌ பாடல்கள்‌ 

மதுக்கரைப்‌ பட்டயம்‌ 

கொங்கு நாட்டுப்‌ பட்டையங்கள்‌ 


அவர்‌ தாமாகவும்‌ பிரதி கொடுத்தும்‌ பதிப்பித்தவை 


௦ ஐ. ஆலய 


சிவகிரி வேலாயுத சுவாமி இரட்டை மணிமாலை 
சிவகிரி சண்முக மா 
கண்ணப்பர்‌ அம்மானை 
எழுமாத்தூர்‌, சத்தி நாதர்‌ சிவக்கொழுந்து மாலை. 
சர்வ லோக நாயகி--ஓருபா ஒருபஃது 
கனக கிரி வெண்பா 
திருப்‌ பாண்டிக்கொடுமுடித்‌ தலபுராணம்‌ 
உரை நடை 
நாட்டாற்றீசுவரன்‌ கோயில்‌ தலபுராணம்‌ 
(சுருக்கம்‌) 
வடிவுள்ள நாயகி பஞ்சரத்னம்‌ 
ஈரோடு-தொண்டீசுரர்‌ ஐமணிமாலை, 
வாரணி அம்மன்‌ வருகைப்‌ பதிகம்‌ 
மாணிக்கவாசகர்‌ நிலைமண்டில ஆசிரியப்பா 
(குறிப்புரை) 
கோனேரியப்ப முதலியார்‌ (வரலாறு, பாடல்கள்‌ ) 
ஈரோடை ஐயனார்‌-அப்பன்‌ பள்ளு நாடகம்‌ 
திங்களூர்‌ நொண்டி (காலச்‌ சக்கரம்‌) 
சித்திரமடல்‌ 
கொன்றைவேந்தன்‌ வெண்பா 
சென்னிமலை 
சிவன்மலை பிள்ளைத்தமிழ்‌ பத்துகள்‌ (குறிப்புரை) 
திருச்‌ செங்கோடுப்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
தாயுமானவர்‌ மடல்‌ - குறிப்புரை, 
அறச்சலூர்‌ நாகமலை ஆண்டவர்‌ குமார பஞ்சகம்‌ 
பரதசங்கிரகம்‌ 
கேவிமான்மியம்‌ விரிவுரை 
திருக்குறள்‌, காளிங்கர்‌, பரிதி, மல்லர்‌ உரைகள்‌ 
திருமுருகாற்றுப்படை.-உரைக்‌ கொத்து 
சிவஞான போதத்‌ திருவிருத்தம்‌ பழைய உரை 
கம்பராமாயண ஏட்டுச்‌ சுவடிகள்‌ 5.( அண்ணாமலைப்‌ 
பல்கலைக்‌ கழக ஆராய்ச்சிப்‌ பதிப்புக்கு) 
மேழி விளக்கம்‌ 
புலவர்‌ ஆற்றுப்படை 
பஞ்ச மரபு 
கபிலமலை வருககக்‌ கோவை 
கருணை அந்தாதி 


திருத்தணிகை கந்தப்ப அய்யர்‌ இயற்றிய 
திருத்தணிகைச்‌ சந்நிதிமுறை 


சிவஞான போத மாபாடிய சிவஞான மூனிவரின்‌ 
மாணவர்கள்‌ பன்னிருவரில்‌ முதல்‌ மாணவர்‌, திருத்‌ 
தணிகை புராணம்‌” பாடிய கச்சிப்ப முனிவர்‌. இவரது 
மாணவரே கந்தப்ப அய்யர்‌. இந்‌ நரல்‌ 18-ஆம்‌ நூற்றாண்‌ 
டில்‌ திருத்தணிகை முருகப்பெருமான்‌ மேல்‌ பாடிய 12 
தோத்திர நூல்களின்‌ தொகுதி ஆகும்‌. இதில்‌ (ஐங்கரமலை” 
விநாயகர்‌ தோத்திரம்‌, தயாநிதிமாலை. வேலாயுதசதகம்‌ 
என்பன முருகனைப்‌ போற்றும்‌ உள்ளம்‌ உருக்கும்‌ 
பக்திப்பாடல்கள்‌ கொண்டவை, மயீல்‌, சேவல்‌, 
வேல்‌, சீர்பாதம்‌, தணிகை விருத்தங்கள்‌ பதிகமாய்‌ 
அமைந்தவை. பிள்ளைத்தமிழ்‌, அந்தாதி,உலா, கலம்பகம்‌, 
ஆகியவை தனிநால்களாகும்‌. உலாவில்‌ தமிழ்‌ வரலாற்‌ 
றையும்‌ பிள்ளைத்தமிழ்‌, கலம்பகம்‌ முதலியவற்றில்‌ 
இலக்கிய நயங்களையும்‌ காணலாம்‌. 

1880, 1904-ஆம்‌ ஆண்டுகளில்‌ வெளிவந்த அச்சிட்ட 
நூல்களை அடியொற்றி, பாடல்களை எளிதில்‌ பொருள்‌ 
உணர்ந்து படிக்குமாறு அமைத்திருப்பது இப்பதிப்பின்‌ 
தனிச்சிறப்பாகும்‌, பாட்டுகள்‌ சந்திகள்‌ பிரிக்கப்பட்டு 
பொருளின்‌ போக்கிற்குப்‌ பொருத்தமான குறியீடுகள்‌ 
இடப்பெற்றுள்ளன. இதனால்‌ இலக்கணம்‌ அறியாதவர்‌ 
களும்‌ பாடல்களைத்‌ தட்டுத்‌ தடையின்றித்‌ தெளிவாகப்‌ 
படிக்கமுடியும்‌,. 

திருத்தணிகையின்‌ வரலாறு, இலக்கியங்கள்‌, கோயில்‌ 
விழாக்கள்‌, நூலாசிரியர்‌ வரலாறு, திருத்தணி மலைக்‌ 
கோயில்‌, ஊரின்‌ வடகிழக்கில்‌ ஓடும்‌ நந்திஆற்றின்‌ வட 
கரையில்‌ உள்ள வீரட்டானர்‌ கோயில்‌, தென்கரையில்‌ 
உள்ள ஆறுமுகசாமி கோயில்‌, விஜயராகவப்‌ பெருமாள்‌ 
கோவில்‌ ஆக நான்கிலும்‌ உள்ள கல்வெட்டுகள்‌, 
அண்மையில்‌ கிடைத்த வேலஞ்சேரி செப்பேடுகள்‌ 
ஆகியவற்றின்‌ விவரங்களும்‌ படங்களும்‌ இதில்‌ உள்ளன. 
திருத்தணியை வழிபடுபவர்களுக்குச்‌ சிறந்த தரமான 
ஒரு வழிகாட்டியாக இது விளங்கும்‌. உயர்ந்த தாளில்‌ தர 
மான அச்சு, கோர்வைக்‌ கட்டு. 

தி. கி. நாராயணசாமி 

நூல்‌ கிடைக்கும்‌ இடம்‌ : 22, ஆண்டர்சன்‌ ரோட்‌, 
(“சாஸ்திரி பவன்‌” எதிரில்‌) 

சென்னை-6 


